ரோமருக்கு எழுதின நிருபம்‌ 
வசனம்‌ வசனமாக 
(பாகம்‌ 1) 


விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுதல்‌ 


வேத பாடசாலை 
67, பராக்கா ரோடு 
கீழ்ப்பாக்கம்‌ 


சென்னை - 600 010 


The Book of Romans 
Booklet - 29 
Tamil 


© IBL 2003 


Cover Credit : Cynthia Kingston 
Printed by ்‌ 


For additional booklets write to: 
India Bible Literature, 

67, Beracah Road, Kilpauk, 
Chennai - 600 010. 


Ph: 26425166 Fax: 26428298 
E-mail: ibl.maa@iblchennai.org 


பவுல்‌ ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாகப்‌ 
போதிக்கப்படுகிற எமது வானொலி நிகழ்ச்சிகளைக்‌ கேட்போருக்காக 
அளிக்கப்படுகிற செய்திக்‌ குறிப்புகள்‌ நான்கு சிறு நூல்களில்‌ வெளிவர 
இருக்கின்றன. அத்தொடர்‌ நூல்களில்‌ இது எமது முதலாவது சிறு நூலாகும்‌. 
ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஆழ்ந்து படிக்கவும்‌ கற்றுக்‌ கொடுக்கவும்‌ 
நீங்கள்‌ விரும்பினால்‌, இத்தொடர்‌ நூல்கள்‌ நான்கையும்‌ எங்களிடமிருந்து 
வாங்கிப்‌ படித்துப்‌ பயன்பெறும்படி உங்களுக்கு ஆலோசனையாகக்‌ 
கூறுகிறோம்‌. 


ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு முகவுரை 
“ஒரு மனிதனுக்கு நாம்‌ ஒரு மீனைக்‌ கொடுத்தால்‌ நாம்‌ அவனுக்கு ஒரு 
நாளுக்கான உணவைக்‌ கொடுக்கிறோம்‌; ஆனால்‌ மீன்‌ பிடிப்பது எப்படி என 
நாம்‌ அவனுக்குக்‌ கற்றுக்கொடுத்தால்‌, அவனுடைய வாழ்நாள்‌ முழுவதுக்கு 
மான உணவை நாம்‌ அவனுக்குக்‌ கொடுக்கிறோம்‌'' என முதுமொழி ஒன்று 
கூறுகிறது. பவுல்‌ ரோமருக்கு எழுதின செய்தியை நான்‌ வரிவரியாக எழுதி 
உங்களுக்குக்‌ கொடுத்தால்‌, ஒரு நாளுக்கான உணவை மட்டும்‌ நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கக்‌ கூடும்‌; ஆனால்‌, இந்த நிருபத்தை ஆழ்ந்து படிப்பது 
எப்படியென நான்‌ உங்களுக்குக்‌ கற்றுக்கொடுத்தால்‌, பரிசுத்த 
ஆவியானவரால்‌ உங்களுடைய வாழ்நாள்‌ முழுவதற்கும்‌ உணவளிக்கக்‌ 
கூடும்‌. இந்த நிருபத்தை நாம்‌ ஆழ்ந்து படிக்கத்‌ துவங்கும்‌ முன்பு, 
வேதாகமத்தைப்‌ பொதுவாக ஆய்வுசெய்ய நாம்‌ கைக்கொள்ள வேண்டி 
விதிமுறைகளைக்‌ குறித்தும்‌, குறிப்பாக, இந்த நிருபத்தை ஆய்வுசெய்ய நாம்‌ 
கைக்கொள்ள வேண்டிய விதிமுறைகளைக்‌ குறித்தும்‌ நான்‌ உங்களுக்குட்‌ 






































போதிக்க விரும்புகிறேன்‌. 


வேதாகமத்தை ஆய்வுசெய்யப்‌ பல வித்தியாசமான முறைகள்‌ உண்டு. 
அவைகளில்‌ முதன்மையானது, வேதாகமத்திலுள்ள 66 நூல்களையும்‌ 
சுருக்கமாகக்‌ கண்ணோட்டமிடுகிற முறையாகும்‌. நீங்கள்‌ ஒரு வேதாகமக்‌ 
கல்லூரிக்கோ அல்லது கலாசாலைக்கோ செல்லுவீர்களானால்‌ அங்கு 
உங்களுக்குக்‌ கொடுக்கப்படுகிற வேதாகம முன்னுரையானது, பழைய மற்றும்‌ 
புதிய ஏற்பாட்டு நூல்களின்‌ சுருக்கமான கண்ணோட்டமாகவே இருக்கும்‌. 
வேதாகமத்தை முறையாகக்‌ கற்றுக்கொள்ள முற்படும்போது, முதலாவது 
தொலைநோக்குக்‌ கண்ணோட்டத்தில்‌ துவக்கி, பின்பு நுண்ணோக்கக்‌ 
கண்ணோட்டத்தில்‌ முடிப்பதே வழக்கமாகும்‌. அதாவது, வேதாகமத்திலுள்ள 
ஒவ்வொரு நூலையும்‌ தனித்தனியே பகுத்தாய்வு செய்து கற்பதாகும்‌. 

தேவனுடைய வார்த்தை முழுவதுக்கும்‌ ஒரு முன்னுரையையும்‌, 
வேதத்திலுள்ள எல்லா நூல்களையும்‌ குறித்த பெரும்சித்திரம்‌ ஒன்றையும்‌ 
உங்களுக்கு வழங்குவதற்காக சிறு வேத பாடசாலை (Mini Bible College) 
ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்துடன்‌ தனது வேத ஆய்வைத்‌ துவக்குகிறது. 


3 











பவுல்‌ ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை நான்கு சிறு தொடர்நூல்களாக 
நாங்கள்‌ உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம்‌. இச்சிறு நூல்களின்‌ தொகுப்புகள்‌ 
யாவும்‌, வேதத்திலுள்ள ஒரு நூலை ஒரே நேரத்தில்‌ ஒவ்வொரு வசனமாக 
ஆழ்ந்து படிக்கப்‌ பெரிதும்‌ உதவும்‌. 

எனது முதல்‌ புத்தக ஆய்வு, யோவான்‌ எழுதிய நற்செய்தி நூலைப்‌ 
பற்றியதாகும்‌. தனது நற்செய்தி நூலை வாசிக்கிற யாவரும்‌ கிறிஸ்துவை 
விசுவாசித்து இரட்சிப்பின்‌ அனுபவத்தைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற 
நோக்கத்துடன்‌ (யோவான்‌ 20:30, 31) யோவான்‌ அதை எழுதியிருப்பதே, 
நான்‌ அதை எனது முதல்‌ ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டதற்கான 
காரணமாகும்‌. அந்த நூலுக்கான ஆய்வுக்குறிப்புகளை வழங்குகையில்‌, 
என்னோடேகூட இணைந்து இந்த நூலை ஆய்வுசெய்கிற யாவரும்‌ 
இரட்சிப்பின்‌ அனுபவத்தைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும்‌, அவரைத்‌ 
தங்கள்‌ இரட்சகராக அறிந்துகொண்டு அவரை நோக்க வேண்டும்‌ 
என்பதுவுமே எனது ஜெபமாக உள்ளது. 

















யோவான்‌ எழுதிய நற்செய்தி நூலில்‌ ஆய்வுகளை முடித்த பின்பு, 
ரோமாபுரியிலுள்ள விசுவாசிகளுக்குப்‌ பவுல்‌ எழுதிய இந்த நிருபத்தைத்‌ 
தெரிவுசெய்வதின்‌ நோக்கம்‌ என்னவெனில்‌, யோவான்‌ நற்செய்தி நூலைப்‌ 
படித்ததின்‌ மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும்‌ 
யாவரும்‌, இந்த நூலின்‌ மூலமாகத்‌ தாங்கள்‌ பெற்ற இரட்சிப்பை இன்னும்‌ 


நன்றாகப்‌ புரிந்துகொண்டு இரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ்வது எவ்வாறு 





என அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்பதே. இதுவே எனது ஜெபமுமாகும்‌. 
இந்த மேன்மையான நிருபத்தை எழுதும்போது அப்போஸ்தலனாகிய 
வுலின்‌ பாரமும்‌ அதுவாகத்தான்‌ இருந்தது. 














இந்தச்‌ சிறு நூலிலும்‌ இன்னும்‌ வரவிருக்கிற மூன்று சிறு நூல்களிலும்‌, 
எனது வானொலி நிகழ்ச்சிகளைக்‌ கேட்கிற நேயர்களுக்காகவும்‌, அப்போஸ்‌ 
தலனாகிய பவுல்‌ ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒவ்வொரு வசனமாகப்‌ 
படிக்கவும்‌, படித்து அதைப்‌ போதிக்கவும்‌ விரும்புகிறவர்களுக்காகவும்‌ சில 
ஆய்வுக்‌ குறிப்புகளை வழங்குகிறேன்‌. 











வார்த்தை ஆய்வுகளின்‌ முக்கியத்துவம்‌ 

வேதாகமத்தை ஆழ்ந்து படிப்பதற்கு எரேமியா கூறும்‌ விதமானது 
மேலெழுந்தவாரியாக வேதாகமத்தைப்‌ படிப்பதற்கு நேர்‌ எதிராக உள்ளது. 
அவர்‌ கூறுவதைக்‌ கவனியுங்கள்‌: “உம்முடைய வார்த்தைகள்‌ கிடைத்த 
வுடனே அவைகளை உட்கொண்டேன்‌; உம்முடைய வார்த்தைகள்‌ எனக்குச்‌ 
சந்தோஷமும்‌, என்‌ இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது...'' (எரேமியா 
15:16). வேதாகமத்திலுள்ள 66 நூல்களையும்‌ மேலெழுந்தவாரியாக அல்லது 
நுனிப்புல்‌ மேயும்‌ விதத்தில்‌ ஆய்வுசெய்தலை '“ஒரு பறவையின்‌ 


4 








கண்ணோட்டத்தில்‌ வேதாகமம்‌'' எனக்‌ கூறலாம்‌. ஆனால்‌ எரேமியாவின்‌ 
வார்த்தையின்படி வேத ஆய்வினை “ஒரு புழுவின்‌ கண்ணோட்டத்தில்‌ 
வேதாகமம்‌'' என்று கூறலாம்‌. எரேமியா தேவனுடைய வார்த்தையை ஆழ்ந்து 
படிக்கும்போது ஒரு நேரத்தில்‌ ஒரேயொரு வார்த்தையை மட்டுமே ஆய்வு 


செய்தார்‌. அவர்‌ உண்மையில்‌ தேவனுடைய வார்த்தையை 











“உட்கொண்டேன்‌'' (சாப்பிட்டேன்‌) எனக்‌ கூறுகிறார்‌. அவ்விதமாக அவர்‌ 
தியானிக்கும்போது, அது அவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை அளித்த 
தாகவும்‌ கூறுகிறார்‌. எரேமியா தேவனுடைய வார்த்தையை அணுகும்போது 
கையாண்ட இந்த விதமான பயன்தரும்‌ வேதஆய்வுதான்‌ ரோமருக்கு 
எழுதின நிருபம்‌ போன்ற கருத்தாழம்‌ மிக்க வேதபகுதிகளை ஒவ்வொரு 
வசனமாகத்‌ தியானிக்கவும்‌ ஏற்ற முறையாகும்‌. 














நாம்‌ உணவை உட்கொள்ளும்போது நான்கு விதமான காரியங்களைச்‌ 
செய்கிறோம்‌: கடிக்கிறோம்‌, அசைபோடுகிறோம்‌, விழுங்குகிறோம்‌, பின்பு 
விழுங்கியவைகள ஜீரணிக்கிறோம்‌. ''ஒரு யானையை நீங்கள்‌ எப்படிச்‌ 





சாப்பிடுவீர்கள்‌?'' என்று கேட்டால்‌, ““ஒரு நேரத்தில்‌ ஒரு கடி!” என்று பதில்‌ 
சொல்லப்பட வேண்டும்‌. அறுபத்தாறு நூல்களைக்‌ கொண்ட ஒரு 
உண்மையான நூலகமாகிய வேதாகமத்தை நம்மால்‌ எப்படிப்‌ படிக்க 
முடியும்‌? “ஒரு நேரத்துக்கு ஒரு கடி,அதாவது ஒரு நேரத்துக்கு ஒரு நூல்‌'' 
என்றுதான்‌ இருக்க வேண்டும்‌. 











பவுல்‌ ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம்‌ ஆய்வுசெய்யும்போது, 
அந்த முழுப்‌ புத்தகத்தையும்‌ ஒரே கடியில்‌ சாப்பிட்டுவிட முடியாது என்பதை 
நாம்‌ முதலாவதாக உணர்ந்துகொள்ள வேண்டும்‌. சில வேளைகளில்‌, மிகவும்‌ 
பொருள்‌ ஆழம்‌ கொண்ட இந்த நிருபத்திலுள்ள ஒரு வார்த்தையை மட்டும்‌ 
நாம்‌ எடுத்துக்கொண்டு அதை ஆய்வுசெய்வது எளிதாயிருக்கும்‌. 
உதாரணமாக, ரோமருக்கு எழுதின நிருபத்தின்‌ முழுச்‌ செய்தியையும்‌ 
“நீதிமானாக்கப்படுதல்‌'' என்ற ஒரே வார்த்தையில்‌ சுருக்கிவரையக்‌ கூடும்‌ 
என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. 

சில நேரங்களில்‌, ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு வசனத்‌ 
தொகுப்பையோ அல்லது ஒரு அதிகாரத்தையோ நமது ஆய்வுக்காக எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. நாம்‌ இந்த நூலை அசைபோட ஆரம்பிக்கும்போது, நம்மால்‌ 
விழுங்கத்தக்க அளவுக்கு ஒரு வேத பகுதியை சிறுசிறு துண்டுகளாகட்‌ 
பிரித்துக்கொள்ளலாம்‌. அப்போஸ்தலனாகிய பவுலின்‌ இந்த எழுப்‌ 
தலடையச்‌ செய்கிற நிருபத்தைக்‌ கண்ணோட்டமிடுகிறபோதும்‌, குறிப்புகள்‌ 
































எடுக்கிறபோதும்‌, பகுத்தாய்வு செய்கிறபோதும்‌, திரண்ட கருத்தைச்‌ சுருக்கி 
வரைகிறபோதும்‌ நாம்‌ இதைத்தான்‌ செய்யப்‌ போகிறோம்‌. 








பவுலின்‌ இந்த நிருபத்திலுள்ள ஒரு அதிகாரத்தையோ, வசனத்தையோ 
அல்லது வார்த்தையையோ நாம்‌ கடித்து அசைபோடும்போது “விழுங்குதல்‌” 


> 








எனும்‌ பதமானது “அதன்‌ பொருள்‌ என்ன?'' என்ற கேள்வியோடு 
தொடர்புடையதாகக்‌ காணப்படுகிறது. 

தேவனுடைய வார்த்தையை நாம்‌ கடித்து, அசைபோட்டு, விழுங்கிய 
பின்பு ஜீரணித்தல்‌ என்பது வேதாகம ஆய்வின்‌ மிக முக்கியமான பரிமாண 
மாகிய அப்பியாசித்தலைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. நாம்‌ உட்கொள்ளுகிற 





உணவானது ஜீரணித்தபின்புதான்‌ நமது சரீரத்துக்குத்‌ தேவையான சக்தியைக்‌ 
கொடுக்கிறது - இவ்வுலகில்‌ நமது வாழ்வை நீடிக்கச்‌ செய்கிறது. 
அவ்விதமாகவே, வேதவாக்கியங்களில்‌ நாம்‌ காண்கிற சத்தியத்தை நாம்‌ 
ஜீரணிக்கும்போது மட்டுமே தேவனுடைய வார்த்தையானது நமது வாழ்வில்‌ 
ஒரு ஆவிக்குரிய வல்லமையாக மாற்றம்பெறுகிறது. 


வேதாகமத்தை நாம்‌ தொடர்ந்து வாசிக்கும்போது, தேவனுடைய 
வார்த்தையில்‌ நாம்‌ கற்றுக்கொண்ட சத்தியங்களைக்‌ கைக்கொள்ளுவதின்‌ 
மூலமாக நமது வாழ்வில்‌ ஓர்‌ அற்புதமான மாற்றம்‌ ஏற்படுவதை நம்மால்‌ 
உணரக்‌ கூடும்‌. வேத வாக்கியங்களில்‌ நாம்‌ காணும்‌ சத்தியங்களுக்குக்‌ 
கீழ்ப்படியும்போது அல்லது அவைகளைக்‌ கைக்கொள்ளும்போது மட்டுமே 
நமது வாழ்க்கையைப்‌ பெலப்படுத்துகிற ஆவிக்குரிய வல்லமை அதன்‌ 
மூலமாக உண்டாகிறது என்று நமது ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவும்‌, 














தீர்க்கதரிசிகளும்‌, அப்போஸ்தலர்களும்‌, புதிய ஏற்பாட்டை ஆக்கிய பிற 
தேவ மனிதர்களும்‌ கூறியுள்ளனர்‌: ''தேவனுடைய வார்த்தையானது ஜீவனு 
வல்லமையும்‌ உள்ளதாயும்‌ இருபுறமும்‌ கருக்குள்ள எந்தப்‌ பட்டயத்திலு 
கருக்கானதாயும்‌ ஆத்துமாவையும்‌ ஆவியையும்‌ கணுக்களையும்‌ ஊனையு 
பிரிக்கத்தக்கதாக உருவக்‌ குத்துகிறதாயும்‌, இருதயத்தின்‌ நினைவுகளையு 
யோசனைகளையும்‌ வகையறுக்கிறதாயும்‌ இருக்கிறது'' (எபிரெயர்‌ 4:12). 




















5.2 இஃ: 1.2 








வேதாகமம்‌ தன்னைக்‌ குறித்துச்‌ சொல்லுகிற ஓர்‌ உண்மையான 
கூற்றுதான்‌ அது. தேவனுடைய வார்த்தையில்‌ ஜீவனும்‌ வல்லமையும்‌ உண்டு. 
நாம்‌ அதற்குக்‌ கீழ்ப்படியும்போது அது நம்மை ஆவிக்குரியரீதியில்‌ 
உயிரோடிருக்கிறவர்களாகச்‌ செய்கிறது. சாதாரணப்‌ பள்ளிகளில்‌ பயிலும்‌ ஒரு 


பாடத்தைப்‌ படிப்‌। |துபோல தேவனுடைய வார்த்தையை நாம்‌ படிக்கலாகாது. 











அத்தியாயம்‌ ஒன்று 
பவுல்‌ ரோமருக்கு எழுதின நிருபத்தின்‌ 
ஒரு பொதுவான கண்ணோட்டம்‌ 

பவுலின்‌ நிருபங்களை நாம்‌ அணுகும்போது, அவைகள்‌ எழுதப்பட்ட 
வரிசைக்கிரமத்திலேயே வேதாகமத்தில்‌ இடம்பெறவில்லை என்பதை 
மறுபடியும்‌ நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. வேதாகம வரிசையில்‌ இந்த 
நிருபம்‌ முதலாவதாக இடம்பெற்றிருந்தாலும்கூட பவுல்‌ திருச்சபைகளுக்கு 
எழுதின நிருபங்களில்‌ இது முதலாவதாக எழுதப்பட்டது அல்ல. பவுல்‌ தனது 
மூன்றாவது அருட்பணிப்‌ பயணத்தின்போது கொரிந்து பட்டணத்திற்குச்‌ 
சென்றார்‌. அதன்பின்பு அவர்‌ எபேசு பட்டணத்துத்‌ திருச்சபையில்‌ மூன்று 
ஆண்டு காலம்‌ ஊழியம்செய்தார்‌. தனது ஊழியத்தின்‌ பிந்தைய நாட்களில்‌ 
தான்‌ அவர்‌ ரோமருக்கு இந்த நிருபத்தை எழுதினார்‌. அப்போஸ்தலானாகிய 
பவுல்‌ நன்றாகத்‌ தேர்ச்சி பெற்று அனுபவசாலியாக மாநினபின்புதான்‌ இந்த 
நிருபத்தை எழுதினார்‌. அது அவருடைய நிருபங்கள்‌ யாவிலும்‌ மிகச்‌ சிறந்த 
கருத்துக்கள்‌ அடங்கியதாக இருப்பதினால்‌ வேதாகமத்தில்‌ இது முதலாவதாக 
இடம்பெற்றிருக்கக்‌ கூடும்‌. புதிய ஏற்பாட்டிலுள்ள நிருபங்கள்‌ அனைத்திலும்‌ 
பவுல்‌ ரோமருக்கு எழுதிய இந்த நிருபமே மிகச்‌ சிறந்தது என்று சில வேத 
அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. 






























































பவுல்‌ எழுதின நிருபங்களில்‌ பல, அவைகள்‌ யாருக்கு எழுதப்‌ 
ட்டனவோ அவர்களுக்கு நேரிடையாகப்‌ பொருந்தும்படி குறிப்பிட்டு 
எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த நிருபங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ செய்தி 
யானது, அக்குறிப்பிட்ட திருச்சபைகளிலும்‌ பட்டணங்களிலும்‌ காணப்படுகிற 
ஏரச்சினைகளுக்குத்‌ தீர்வுகாண்பவைகளாக உள்ளன. ஆயினும்‌, இந்த 
நிருபத்தின்‌ செய்தியானது, இரட்சிப்பின்‌ இறையியல்‌ கோட்பாட்டை மிகத்‌ 
தெளிவாகவும்‌, பொருள்‌ ஆழத்துடனும்‌, விரிவாகவும்‌ எடுத்துக்‌ கூறுகிறது. 
இந்த நிருபம்‌ ஒரு சாதாரண நற்செய்தி அடங்கிய துண்டுக்‌ கைப்பிரதியைப்‌ 
போல இல்லாமல்‌, ஒரு விரிவான இறையியல்‌ ஆராய்ச்சி நூலைப்‌ போன்று 
உள்ளது. புதிய ஏற்பாட்டின்‌ இறையியல்‌ கூற்றுக்களை இது விரிவாக 
எடுத்துரைக்கிறது. 






































இந்த நிருபம்‌ எழுதப்பட்டிருக்கிற விதத்தையும்‌ அழகையும்‌ காணும்‌ 
போது, இச்செய்தியானது அப்போஸ்தலனுடைய இருதயத்தில்‌ பல ஆண்டு 
களாகத்‌ தேங்கிக்‌ கிடந்திருக்க வேண்டும்‌ என்பது வேத அறிஞர்களின்‌ 
கணிப்பாகும்‌. அரேபியாவின்‌ பாலைவனப்‌ பகுதியில்‌ தங்கியிருந்தபோது 
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினிடத்திலிருந்து இச்செய்திக்கான கருப்‌ 
பொருளை அவர்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ (கலா. 1:1 - 2:14). பாலஸ்‌ 
தீனத்திலுள்ள செசரியாவில்‌ இரண்டு ஆண்டுகள்‌ சிறைக்கைதியாக இருந்த 
போது அவர்‌ இந்த நிருபத்தை எழுத வேண்டும்‌ என்ற எண்ணத்தைப்‌ 
பெற்றிருக்கலாம்‌. அந்நாட்களில்‌ ரோம அரசாங்கம்‌ தேசாதிபதிகளை 
மாற்றியமைத்துக்‌ கொண்டிருந்தது (அப்‌. 24:27). 

பவுல்‌ இந்த நிருபத்தில்‌ உலகம்‌ முழுவதற்கும்‌ உரிய ஒரு செய்தியைக்‌ 
கூறியிருப்பதினால்‌ இதை யாரிடத்தில்‌ அனுப்பினால்‌ அதிகமான மக்களைச்‌ 
சென்றடையும்‌ என்று எண்ணி, அவருடைய காலத்தில்‌ தலைநகராயிருந்த 
ரோமாபுரிக்கே அனுப்பிவைத்தார்‌. 






































முதலாம்‌ அதிகாரம்‌ துவக்கி கடைசி வரைக்கும்‌ அதில்‌ ஒரு கருப்‌ 
பொருள்‌ இருக்கும்‌ அல்லது ஒரு வாக்குவாதம்‌ இருக்கும்‌. வாக்குவாதம்‌ என்ற 
வார்த்தையை நான்‌ பயன்படுத்துவது, ஒரு பட்டிமன்றத்தில்‌ பயன்படுத்து 
வதைப்‌ போலல்ல. தனது வாதமே சட்டப்படி அல்லது நீதியின்படி சரியானது 
என ஒரு வழக்கறிஞர்‌ வாதாடுவதைப்‌ போன்றது. இந்த நிருபம்‌ முழுவதிலும்‌ 
ஒரு வழக்கறிஞர்‌ தனது வாதமே நியாயமானது என்று நீதிமன்றத்தில்‌ 
கூடியிருக்கும்‌ அனைவரும்‌ ஒப்புக்கொள்ளும்‌ விதத்தில்‌ சாட்சியங்களோடு 
பேசுவதைப்போல பவுல்‌ சட்டரீதியாகவும்‌, முறையாகவும்‌, அறிவுபூர்வமாக 
வும்‌ தர்க்கம்‌ செய்கிறார்‌. இந்த நிருபத்தின்‌ துவக்கமுதல்‌ முடிவு வரைக்கும்‌ 
மிகுந்த கவனத்தோடு பவுல்‌ வாதாடும்‌ விதத்தை நாம்‌ ஒரே நேரத்தில்‌ ஆழ்ந்து 


படிக்க வேண்டும்‌. 














நான்‌ ஏற்கெனவே கூறியதைப்போல இந்த அற்புதமான நிருபத்தின்‌ 
செய்தி முழுவதையும்‌ ''நீதிமானாக்கப்படுதல்‌'' எனும்‌ ஒரே வார்த்தையில்‌ 
சுருங்கக்‌ கூறலாம்‌. அந்த ஒரே வார்த்தைக்குள்‌ அதன்‌ சாரம்‌ முழுவதும்‌ 
அடங்கும்‌. பரிசேயன்‌ மற்றும்‌ ஆயக்காரனின்‌ உவமைக்கதையில்‌ (லூக்கா 
18) “தேவனே, பாவியாகிய என்மேல்‌ இரக்கமாயிரும்‌'' என்று ஜெபிக்கிற 
எந்த மனிதனும்‌ ''நீதிமானாக்கப்பட்டவனாக'' தன்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிப்‌ 
போகிறான்‌ என்று இயேசுவானவர்‌ நமக்குச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 














தன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்ட ஒரு பாவியினுடைய கிருபையின்‌ 
நிலையை விவரித்துப்‌ பேச இயேசுவானவர்‌ இந்த வார்த்தையைப்‌ பயன்‌ 
படுத்தினார்‌. “ஒருபோதும்‌ பாவமே செய்யாதிருந்தால்‌'' நான்‌ எப்படியிருப்‌ 
பேனோ அந்த நிலையை இந்த வார்த்தை பொருள்படுத்துகிறது. 


தேவனிடத்தில்‌ தனது பாவங்களை அறிக்கைசெய்து மன்னிப்புக்காகக்‌ 




















8 


கெஞ்சுகிற ஒரு பாவிக்கு வெறும்‌ பாவமன்னிப்பு மட்டும்‌ வழங்கப்படு 
கிறதில்லை. தேவனுடைய பார்வையில்‌ அவன்‌ ஒருபோதும்‌ பாவமே 
செய்யாதவனைப்போலக்‌ காணப்படுகிறான்‌. இந்த நற்செய்தியோடு இன்னும்‌ 
சற்றுக்‌ கூடுதலாக, ஒரு பாவியை தேவன்‌ “'நீதிமான்‌'' எனப்‌ பகிரங்கமாகப்‌ 
பிரகடனம்செய்கிறார்‌. நாம்‌ இதனையே ““கிருபையின்‌ நிலை'' என்று 
அழைக்கிறோம்‌. 

நீதிமானாக்கப்படுதலை இன்னும்‌ சற்று அதிகமாக விளக்கிக்‌ கூற 
வேண்டுமானால்‌, அதிகபட்சத்‌ தண்டனை அடைந்த இரு குற்றவாளிகளைக்‌ 
கற்பனையில்‌ கொண்டுவந்து நிறுத்துங்கள்‌. ஒரே நேரத்தில்‌ இருவரும்‌ 
குற்றவாளிகள்‌ எனத்‌ தீர்ப்புச்‌ சொல்லப்பட்டு, தங்கள்‌ வாழ்க்கையின்‌ எஞ்சிய 
காலத்தைச்‌ சிறையில்‌ கழிக்கும்படி அடைக்கப்படுகின்றனர்‌. இருபது 
ஆண்டுகளைச்‌ சிறையில்‌ கழித்தபிறகு அவர்களில்‌ ஒருவன்‌ மன்னிக்கப்பட்டு 
விடுதலை செய்யப்படுகிறான்‌. அவன்‌ இப்பொழுது ஒரு சுதந்திரமான 
மனிதன்‌. ஆனாலும்‌ கடந்த காலத்தில்‌ தனக்கு ஏற்பட்ட களங்கத்தை அவன்‌ 
இன்னமும்‌ சுமந்துகொண்டே திரிகிறான்‌. இருபது ஆண்டுகள்‌ சிறையில்‌ 
இருந்தவன்‌ என்ற பழிச்‌ சொல்‌ அவளைவிட்டு நீங்கவில்லை. இந்தக்‌ களங்கம்‌ 
அவனுடைய ஆயுள்நாட்களைக்‌ குறைத்துவிடுவதோடு சமுதாயத்தில்‌ 
அவனுக்கு உண்டாயிருந்த ஒரு நல்ல ஸ்தானத்தையும்‌ இழந்துபோகச்‌ 
செய்யும்‌. அவன்‌ தனது வாழ்வின்‌ எஞ்சிய நாட்களில்‌ ஒரு நல்ல வேலையைத்‌ 
தேடிக்கொள்வதோ அல்லது சமுதாயத்தினரால்‌ ஏற்றுக்கொள்ளப்படுவதோ 
கடினமாகத்‌ தோன்றலாம்‌. 

















இவனோடுகூடக்‌ குற்றவாளியாகத்‌ தீர்ப்புச்செய்யப்பட்ட மற்றொரு 
வனுக்கு முற்றிலும்‌ வித்தியாசமான காரியம்‌ ஒன்று சம்பவிக்கிறது. அவன்‌ 
தனது மரணப்‌ படுக்கையில்‌ இருக்கும்போது, ஒரு மனிதன்‌ ஓடிவந்து, அவன்‌ 
சிறைச்சாலையில்‌ 20 ஆண்டுகள்‌ அனுபவித்த சிறைவாசத்திற்குத்‌ தானே 
காரணம்‌ என்றும்‌ அவன்‌ ஒரு நிரபராதி என்றும்‌, தானே குற்றவாளி என்றும்‌ 
றிக்கைசெய்கிறான்‌. அவன்‌ ஒரு நிரபராதி என்று ஆதாரத்தின்‌ மூலமாகத்‌ 
தளிவாக நிரூபணம்‌ ஆனபின்பும்‌ அரசாங்கம்‌ அவனை மன்னிக்க 
வண்டிய அவசியம்‌ என்ன? அவன்‌ செய்யாத ஒரு குற்றத்திற்காக அரசு 
வனை எப்படி மன்னிக்க முடியும்‌? இல்லை, இந்த மனிதன்‌ குற்றமற்றவன்‌ 
ல்லது நீதிமான்‌ எனப்‌ பகிரங்கமாகப்‌ பிரகடனம்‌ செய்யப்பட வேண்டு 
ல்லவா? வேறு வார்த்தைகளில்‌ கூற வேண்டுமானால்‌ ' “நான்‌ குற்றமற்றவன்‌ 
ன யாவருக்கும்‌ அறிவிக்கப்பட வேண்டும்‌'' அல்லது '“நான்‌ இந்தக்‌ 
ற்றத்தைச்‌ செய்யவில்லை'' என்று அரசு அறிவிக்க வேண்டும்‌ என்று அவன்‌ 
ற்புறுத்தலாம்‌ அல்லவா? அவன்‌ தான்‌ செய்யாத ஒரு குற்றத்திற்காக இருபது 
ஆண்டுகள்‌ நீண்ட சிறைவாசத்தின்‌ கொடுமைகளை அனுபவித்திருக்கிறான்‌. 





டூ 








௨ 


ட & 











b 





டி 5 


பவுல்‌ ரோமருக்கு எழுதிய நிருபத்தில்‌, இப்படிப்பட்ட ஒரு 
காரியத்தையே நமக்குச்‌ சொல்லிக்கொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ அதில்‌ ஒரு 


9 


பெரிய வித்தியாசம்‌ உண்டு. உண்மையிலேயே குற்றவாளியாக இருக்கிற 
ஒருவனைத்‌ தேவன்‌ எவ்வாறு நீதிமானாக்க முடியும்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. 
நமது சட்டங்கள்‌ அதைச்‌ செய்யச்‌ சக்தியற்றவை. தேவனால்‌ மட்டுமே அதைச்‌ 
செய்ய முடியும்‌! இயேசுகிறிஸ்து நமக்காகச்‌ சிலுவையில்‌ மரித்தபோது செய்ய 
மாபெரும்‌ தியாகத்தின்‌ அடிப்படையில்‌ மட்டும்தான்‌ தேவன்‌ அதை நமக்குச்‌ 
செய்கிறார்‌. ஒருவன்‌ உண்மையிலேயே பாவம்‌ செய்யாதிருந்தபோதும்‌, 
அவன்‌ பாவமற்றவன்‌ அல்லது நீதிமான்‌ என்று தேவனால்‌ எப்படிப்‌ 
பிரகடனப்படுத்த முடியும்‌ என்பதைப்‌ பவுல்‌ இங்கு நமக்கு விளக்கிக்‌ 
கூறுகிறார்‌. 



































“பாவியின்‌ ஜெபத்தைச்‌'' செய்கிற எவனும்‌ நீதிமானாக்கப்படுகிற 
அந்த அற்புதமான அனுபவத்தைப்‌ பெறுவான்‌ என்ற நற்செய்தியை 
ஆண்டவராகிய இயேசு தமது உவமையின்மூலமாக நமக்குச்‌ சொல்லியிருக்‌ 
கிறார்‌. (“பாவியின்‌ ஜெபம்‌'' என்பது, பாவியான ஒரு மனுஷன்‌ தன்னை ஒரு 
பாவி என்று ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு, சிலுவையில்‌ இயேசுகிறிஸ்து 
செய்துமுடித்த இரட்சிப்பின்‌ கிரியையில்‌ தனது முழு நம்பிக்கையை 
வைப்பதுவும்‌ , தேவனுடைய ஒரேபேறான குமாரனுடைய உயிர்த்தெழுதலை 
விசுவாசித்து அவரால்‌ தனது பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்‌ என்று நம்புவது 
மாகும்‌). தேவன்‌ இதை எவ்வாறு செய்தாரென பவுல்‌ இந்த நிருபத்தில்‌ நமக்கு 
விளக்குகிறார்‌. நீதியும்‌ பரிசுத்தமும்‌ உள்ள தேவன்‌ நம்மைப்போன்ற 
பாவிகளை ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமான்கள்‌ என்று எவ்வாறு பறைசாற்று 


கிறார்‌? பவுல்‌ ரோமாபுரியிலுள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிற இந்‌ 

















நிருபத்தில்‌ மிகவும்‌ விளக்கமாக இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ அளிக்கிறா 
இதை விளக்குவதற்காக இறையியல்‌ ஆய்வு ஒன்றையும்‌ பவுல்‌ இந்‌ 
நிருபத்தில்‌ விவரமாக எழுதியுள்ளார்‌. குற்றம்‌ புரிந்த பாவிகளாகிய நம்‌ 
நீதிமான்களாக்க தேவன்‌ என்ன செய்ய வேண்டியதாயிற்று என்னு 
அவருடைய கூற்றை நமது வாழ்க்கையில்‌ செயல்படுத்த நா 
செய்யவேண்டியது என்னவென்றும்‌ அவர்‌ இந்த நிருபத்தில்‌ எழுதுகிறார்‌. 











B66. 


நீதிமானாக்கப்படுதல்‌ என்றால்‌ என்ன என்பதற்கு இராஜாவாகிய 
தாவீது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறான்‌. பழைய ஏற்பாட்டுச்‌ 
சரித்திரப்‌ புத்தகமாகிய 2 சாமுவேல்‌ தாவீது செய்த அருவருப்பான பாவச்‌ 
செயல்களைக்‌ குறித்துப்‌ பத்து அதிகாரங்களுக்கும்‌ அதிகமான பக்கங்களில்‌ 
விவரித்துக்‌ கூறுகிறது (2 சாமுவேல்‌ 11-18). ஆனால்‌ பழைய ஏற்பாட்டி 
லுள்ள நாளாகமப்‌ புத்தகங்களை நாம்‌ வாசிக்கும்போது, அதே காலகட்டத்‌ 
திலுள்ள சரித்திரச்‌ சம்பவங்கள்‌ கூறப்பட்டிருந்தாலும்‌, தேவனுடைய 
பார்வையிலிருந்து தாவீதினுடைய பாவச்‌ செயல்களில்‌ ஒன்றாகிலும்‌ அங்கு 


குறிப்பிடப்படவில்லை! 



































தாவீதின்‌ படுபயங்கரமான பாவத்தின்‌ அழகியதொரு அறிக்கை 
51ஆம்‌ சங்கீதத்தில்‌ காணப்படுகிறது. அந்தப்‌ பாவத்தை அறிக்கைசெய்ததின்‌ 
10 


விளைவாக தாவீது அனுபவித்த ஆசீர்வாதங்களை 32ஆம்‌ சங்கீதம்‌ அழகாக 
விவரிக்கிறது. தாவீதின்‌ அறிக்கைபண்ணப்பட்ட பாவத்தை தேவன்‌ 
கண்ணோக்கியபோது, பாவத்தின்‌ அதிபயங்கரமானதும்‌ துர்நாற்றம்‌ வீசுகிற 
துமான உண்மையை மறுதலிக்கவில்லை. ஆயினும்‌ சாமுவேலின்‌ சரித்திர 
நூல்களோடு நாளாகமங்கள்‌ மற்றும்‌ சங்கீதங்களை ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ 








பாது, தாவீதின்‌ வாழ்க்கையில்‌ பாவம்‌ பிரவேசிக்கவேயில்லை என்பதைப்‌ 
பான்ற கண்ணோட்டத்தைத்‌ தேவன்‌ உடையவராயிருந்தார்‌ என்று நாம்‌ 
உணர்ந்துகொள்கிறோம்‌! நீதிமானாக்கப்படுதலைக்‌ குறித்துப்‌ பழைய ஏற்பாடு 
விளக்கிக்‌ கூறும்‌ ஒரு அழகிய உதாரணம்தான்‌ அது. இதனை விளக்கிக்‌ 
கூறுவதற்காகவே ரோமருக்கு எழுதின நிருபம்‌ முழுவதிலும்‌ பவுல்‌ அதிக 
மாகப்‌ பிரயாசப்படுகிறார்‌. நமது வாழ்வை ஒரு ஒலிநாடாவுக்கு (cassette 
tape) ஒப்பனையாக எடுத்துக்கொள்ளுவோமானால்‌ ரோமருக்கு எழுதின 
நிருபத்திலுள்ள செய்தியையும்‌ பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களையும்‌ 
நாம்‌ எளிதில்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. உங்களுடைய வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
அதே ஒலிநாடாவில்‌ பதிவாகியிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள்‌. 
நீங்கள்‌ பாவம்செய்தபோது, உங்களுடைய எல்லாப்‌ பாவங்களும்‌ அந்த 
ஒலிநாடாவில்‌ பதிவுசெய்யப்படுகிறது. சிலுவையில்‌ இயேசுவானவர்‌ 


ே 
ே 





















































உங்களுக்காகச்‌ செய்திருக்கும்‌ அந்த இரட்சிப்பின்‌ கிரியையில்‌ நீங்கள்‌ 
விசுவாசம்‌ வைக்கிறபடியினால்‌, தேவன்‌ உங்களுடைய ஒலிநாடாவில்‌ 
பாவத்தைக்‌ காணும்போது, அவர்‌ அதை உங்கள்‌ ஒலிநாடாவிலிருந்து வெட்டி 
எடுத்துவிடுகிறார்‌. பாவம்‌ எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கு தொடங்கி அது 
எங்கே முடிவடைகிறதோ அதுவரைக்கும்‌ வெட்டியெடுத்துத்‌ தூர எறிந்து 
விடுகிறார்‌. அதன்பின்பு அவர்‌ அந்த ஒலிநாடாவை மீண்டும்‌ இணைக்கிறார்‌. 
இரட்சிப்புக்காக நீங்கள்‌ இயேசுகிறிஸ்துவை நம்பி அவரது சீஷராக மாறியிருந் 
திருப்பீர்களானால்‌ தேவன்‌ உங்களுடைய ஒலிநாடாவாகிய வாழ்க்கையை 
நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌ ஒலிக்கச்‌ செய்யும்போது உங்கள்‌ ஒலிநாடாவில்‌ 
£வம்‌ இராது! நீங்கள்‌ வெறும்‌ மன்னிப்பைப்‌ பெற்றவர்கள்‌ அல்ல. 
உங்களிடத்தில்‌ பாவமே இராது. தேவனைப்‌ பொருத்தமட்டில்‌ நீங்கள்‌ 
£வமே செய்யாதவராகக்‌ கருதப்படுவீர்கள்‌! நீதிமானாக்கப்படுதல்‌ 


என்பதின்‌ பொருள்‌ இதுவேயாகும்‌! 













































































பவுல்‌ ரோமருக்கு எழுதின நிருபத்தை அசைபோடுதல்‌ 


பவுலின்‌ இந்த அற்புதமான நிருபத்தை ஆய்வுசெய்யத்‌ துவங்கும்‌ 
போது, இந்த நிருபத்திலுள்ள 16 அதிகாரங்களையும்‌ நான்கு துண்டுகளாகப்‌ 
பிரிக்க வேண்டியதே நாம்‌ முதலாவது செய்ய வேண்டிய காரியமாகும்‌. 


* முதல்‌ நான்கு அதிகாரங்களிலும்‌ நீதிமானாக்கப்படுதலைப்‌ பாவிகளோடு 
பவுல்‌ சம்பந்தப்படுத்திப்‌ பேசுகிறார்‌. 





11 


* அடுத்த நான்கு அதிகாரங்களிலும்‌ (5-8), நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு 
நபரோடு நீதிமானாக்கப்படுதலைப்‌ பவுல்‌ சம்பந்தப்படுத்திப்‌ பேசுகிறார்‌. 


நீதிமான்‌ என தேவனால்‌ பகிரங்கமாய்ப்‌ பிரகடனம்செய்யப்பட்ட ஒரு 























நபர்‌ எப்படி வாழ்கிறார்‌? அவர்‌ ஒரு நீதிமானுை வாழ்க்கையை 
வாழ்வது நிச்சயம்‌. நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குத்‌ 
தேவையான ஆவிக்குரிய ஆற்றலை அவர்கள்‌ எப்படிப்‌ 
பெற்றுக்கொள்கின்றனர்‌? இந்த நிருபத்திலுள்ள அடுத்த நான்கு 
அதிகாரங்களின்‌ கருப்பொருள்‌ அதுவே. 








* இந்த நிருபத்தின்‌ மூன்றாவது பிரிவில்‌ (9-11), நீதிமானாக்கப்படுதலை 
இஸ்ரவேல்‌ மக்களோடு பவுல்‌ சம்பந்தப்படுத்திப்‌ பேசுகிறார்‌. வேதாகமத்‌ 
திலுள்ள முக்கியமான தீர்க்கதரிசனங்களின்‌ பொருளைக்‌ குறித்து இந்த 
மூன்று அதிகாரங்களில்தான்‌ பவுல்‌ விவரித்துக்‌ கூறுகிறார்‌. இரட்சிப்புக்‌ 
காகத்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட மக்கள்‌ இஸ்ரவேலர்கள்‌ 














என்றும்‌ அவர்களே வேதாகமத்தின்‌ மிக உயர்ந்த உதாரணம்‌ என்றும்‌ 
கூறுவதற்குப்‌ பவுல்‌ இந்த அதிகாரங்களைப்‌ பயன்படுத்திக்கொள்கிறார்‌. 





இந்த நிருபத்தின்‌ இந்த மூன்றாவது பகுதியில்தான்‌ ''முன்குறித்தல்‌'' 
என்று அழைக்கப்படுகிற வேதாகமத்திலுள்ள ஒரு கடினமான போதனையை 









































நாம்‌ பார்க்கிறோம்‌. இந்தப்‌ பாடம்‌ முன்னுக்குப்பின்‌ முரண்பாடாக 
இருப்பதைப்‌ போலக்‌ காணப்பட்டாலும்‌, கவனமாக ஆய்வுசெய்வதின்‌ 
மூலமாகவும்‌, ஆவிக்குரிய பகுத்தறிவோடும்‌ நாம்‌ இந்தப்‌ பகுதியை 
அணுகுவோமானால்‌, அப்படிப்பட்ட முரண்பாடு ஒன்றும்‌ இதில்‌ 
இல்லாதிருப்பதை நாம்‌ உணர முடியும்‌. சில வேளைகளில்‌, வேதத்தில்‌ நாம்‌ 














காண்கிற முரண்பாடுகளைச்‌ சரிசெய்யவே முடியாது என்ற ஒரு மனநிலையை 

அடையும்படி நமது மனுஷீகம்‌ நம்மைக்‌ கட்டாயப்படுத்துகிறது. பூமிக்கு 
வானம்‌ எவ்வளவாக உயர்ந்திருக்கிறதோ, அவ்வளவுக்கு தேவனுடைய 
வழிகளும்‌ நினைவுகளும்‌, நமது வழிகளையும்‌ நினைவுகளையும்‌ காட்டிலும்‌ 
உயர்ந்திருக்கிறது என்பதை நாம்‌ உணர்ந்துகொள்ள வேண்டும்‌ (ஏசாயா 
55:8-9). காரியங்கள்‌ இப்படி அல்லது அப்படியிருக்கிறது என்றல்ல; ஆனால்‌ 
இரண்டு விதமாகவும்‌ இருக்கிறது, சில வேளைகளில்‌ இரண்டு விதமாகவும்‌ 
இல்லை என நாம்‌ உணர்ந்துகொள்ளும்போது இந்த முரண்பாட்டிற்கு விடை 
கிடைக்கிறது. 
































மனிதகுலத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கும்‌ சுயாதீனம்‌'' - 
வேதாகமத்தில்‌ போதிக்கப்பட்டிருக்கும்‌ மிக அதிகமாக முரண்படுகிற 
ஆனால்‌ உண்மையான போதனைகளில்‌ இதுவும்‌ ஒன்றாகும்‌. இந்த மூன்று 
அதிகாரங்களிலும்‌ ஒரு உயர்ந்த வேதாகம எடுத்துக்காட்டிற்குப்‌ பவுல்‌ 
இஸ்ரவேலைப்‌ பயன்படுத்துகிறார்‌. இதனைத்‌ தேவன்‌ மிக முக்கியமானதாகக்‌ 
கருதுகிறார்‌. நமது சிருஷ்டிகர்‌ நாம்‌ தெரிந்துகொள்ளும்படி சுயாதீனத்தையும்‌ 


12 








பொறுப்பையும்‌ அளித்திருக்கிறார்‌. யூதர்கள்‌ மேசியாவைப்‌ புறக்கணித்து, 
இந்த உலகத்துக்கு இரட்சிப்பின்‌ பாத்திரமாக இருப்பதைத்‌ தெரிந்து 


கொள்ளாதபோது அவர்கள்‌ தவறான தெரிவை மேற்கொண்டார்கள்‌. 








தெரிவுகளை மேற்கொள்ளும்படி -- சரியான அல்லது தவறான தெரிவுகள்‌ 
-- தேவன்‌ நமக்குச்‌ சுயாதீனத்தைக்‌ கொடுத்திருப்பதற்கு வேதாகம 
எடுத்துக்காட்டாக பவுல்‌ இந்த மூன்று அதிகாரங்களில்‌ இஸ்ரவேலரைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


* இந்த நிருபத்தின்‌ கடைசி நான்கு அதிகாரங்கள்‌ முற்றிலும்‌ செயல்பூர்வ 
மானவையாகக்‌ காணப்படுகின்றன. பவுலின்‌ அனைத்து நிருபங்களிலும்‌ 
நாம்‌ போதனைக்கும்‌ செயல்படுத்துதலுக்கும்‌ இடையே தெளிவான 
பிரிக்கப்படுதலைக்‌ காண்கிறோம்‌. இந்த நிருபத்தில்‌, கிட்டத்தட்ட 
நான்கில்‌ மூன்று பகுதி அதிகாரங்கள்‌ போதனைக்கும்‌ (1-11), கால்பகுதி 
அதிகாரங்கள்‌ செயல்படுத்துதலுக்கும்‌ (12-16) ஒதுக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. 











இந்த நிருபம்‌ இந்தப்‌ பெரிய அப்போஸ்தலனின்‌ மேன்மையான 
இறையியல்‌ படைப்பாக இருக்கிறது. செயல்படுத்துதல்‌ குறித்த இந்த நான்கு 
அதிகாரங்களும்‌ முற்றிலும்‌ செயல்பூர்வமானவையாக இருக்கின்றன. 
நீதிமானாக்கப்பட்ட மக்கள்‌ எவ்வாறு நீதிமானாக்கப்படுதலின்‌ சுவிசேஷத்‌ 
தைத்‌ தங்களுக்கெனப்‌ பொருத்திக்‌ காண்பது என்பதைப்‌ பவுல்‌ காட்டுகிறார்‌, 
விளக்குகிறார்‌, செயல்படுத்திக்‌ காட்டுகிறார்‌. தேவனுக்கு அவர்களுடைய 
ஒப்படைப்பு, அவர்களுடைய வாழ்க்கைக்கான அவருடைய சித்தம்‌, 
அவர்களுடைய அரசாங்கத்துக்கும்‌, ஒருவர்‌ மற்றவருக்கும்‌, இயேசுவானவர்‌ 
அறிவிக்கும்‌ நற்செய்தியைக்‌ கேட்கும்‌ தேவையிலிருக்கும்‌ இழந்துபோன 
உலகம்‌ இவைகளைக்‌ குறித்த அவர்களுடைய பொறுப்பையும்‌ அவர்‌ 
விளக்குகிறார்‌. 















































இந்த நிருபத்தில்‌ பவுல்‌ செயல்பூர்வமாகப்‌ பொருத்திக்‌ காட்டும்போது, 
ரோமாபுரியில்‌ இயேசுவின்‌ சீஷர்கள்‌ அனுபவித்துவந்த உள்ளூர்‌ பிரச்சினை 
களைப்‌ பற்றியும்‌ அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. அவர்‌ இந்த நிருபத்தை எழுதும்‌ 
போது அதுவரை ரோமாபுரிக்குச்‌ சென்றிருக்கவில்லை. என்றாலும்‌, 
அனைத்துப்‌ பாதைகளும்‌ இறுதியில்‌ ரோமாபுரியையே எட்டுகின்றன என்ற 
தொரு பழமொழி இருக்கிறது. பவுல்‌ தனது பல பயணங்களில்‌ ரோமாபுரிக்‌ 
குச்‌ சென்று அங்கேயிருந்த பல வீட்டு சபைகளில்‌ உறுப்பினர்களான பல 
விசுவாசிகளைச்‌ சந்தித்திருக்கிறார்‌. இந்த ஆவிக்குரிய சமுதாயங்களில்‌ 
அங்கம்‌ வகித்த பல விசுவாசிகளையும்‌ அவர்‌ சந்தித்திருக்கிறார்‌. இந்த 
































வகையில்‌ அவர்‌ தான்‌ இந்த நிருபத்தில்‌ குறிப்பிடும்‌ பிரச்சினைகளை நன்றாக 
அறிந்திருந்தார்‌. 


13 


ரோமருக்கு எழுதிய நிருபத்தின்‌ முக்கியத்துவம்‌ 

இந்த நிருபத்தை வசனம்‌ வசனமாக ஆய்வுசெய்வதற்கு முன்பாக, சபை 
வரலாறு முழுவதிலும்‌ இந்த நிருபம்‌ எத்தகைய தாக்கத்தை விளைவித்தது 
என்பதற்குச்‌ சில எடுத்துக்காட்டுகளைக்‌ கூற விரும்புகிறேன்‌. இந்த 
நிருபத்தைப்‌ போல வேறெந்த நூலும்‌ சபை வரலாற்றில்‌ இவ்வளவு 
அதிகமான தாக்கத்தை விளைவிக்கவில்லை. 

சபை வரலாற்றுப்‌ புத்தகத்தில்‌ நீங்கள்‌ சந்திக்கக்கூடிய மேன்மையான 
வர்களில்‌ அகஸ்டின்‌ என்பவரும்‌ ஒருவராவார்‌. அவர்‌ வடக்கு ஆப்பிரிக்கச்‌ 
சபையில்‌ பெரிய தலைவராக இருந்தார்‌. பயங்கரமான பாவத்தில்‌ வாழ்ந்து 
கொண்டிருந்த அகஸ்டின்‌, ரோமர்‌ நிருபத்தின்‌ ஒரு வசனத்தினால்‌ தொடப்‌ 
பட்டு மனமாற்றம்‌ பெற்றார்‌. அவருடைய பயபக்தியுள்ள தாயின்‌ ஜெபத்துக்கு 
தேவன்‌ அளித்த பதிலாக, ஒரு சிறு குழந்தை எழுந்து அந்தக்‌ குறிப்பிட்ட 
வசனத்தை வாசிக்கும்படி கூறிய குரலை அகஸ்டின்‌ கேட்டார்‌. அப்படி அவர்‌ 
வாசித்தபோது அவர்‌ அற்புதவிதமாக மனமாற்றம்‌ பெற்றார்‌! பவுலின்‌ இந்த 
நிருபத்தின்‌ ஒரு வசனத்தினால்‌ மனமாற்றம்‌ பெற்ற அகஸ்டின்‌ சபை 
வரலாற்றில்‌ அற்புதமான தாக்கத்தை விளைவித்தார்‌. 




















பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ கத்தோலிக்கத்‌ துறவியாக இருந்த மார்ட்டின்‌ 
லுத்தர்‌ தனது தனிப்பட்ட இரட்சிப்பைக்‌ குறித்தும்‌ தேவனோடுள்ள தனது 
உறவைக்‌ குறித்தும்‌ ஆத்தும வியாகுலத்தில்‌ இருந்தார்‌. ஒருநாள்‌ காலை அவர்‌ 
தியானித்துக்கொண்டிருந்தபோது தேவன்‌ அதில்‌ குறுக்கிட்டார்‌. அப்போது 
லுத்தர்‌ விட்டன்பர்க்‌ பல்கலைக்கழகத்தில்‌ தனது வேதாகமப்‌ பாடத்துக்காக 
ஆயத்தம்‌ செய்துகொண்டிருந்தார்‌. இந்த நிருபத்தின்‌ முதல்‌ 
அதிகாரத்திலுள்ள பதினேழாம்‌ வசனம்‌ திடீரென்று துள்ளியெழுவதைப்‌ 
போல அவர்‌ உணர்ந்தார்‌. “தேவன்‌ எவ்வாறு தமது பார்வையில்‌ நம்மைச்‌ 
சரியாக்குகிறார்‌ என்பதை இந்த நற்செய்தி நமக்குக்‌ கூறுகிறது. “விசுவாசத்‌ 
தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌' என்று வேதவசனம்‌ கூறுவதுபோல இது 
துவக்க முதல்‌ இறுதிவரையில்‌ விசுவாசத்தினாலேயே நிறைவேற்றப்‌ 
படுகிறது'' என்று அவர்‌ கூறியிருக்கிறார்‌. அகஸ்டினைப்‌ போல அவரும்‌ 
மகிமையாக மனமாற்றம்‌ பெற்றார்‌. லுத்தரின்‌ மனமாற்றத்தின்‌ விளைவாக 
ஏற்பட்ட சமய மறுமலர்ச்சி ஐரோப்பா முழுவதிலும்‌ தாக்கம்‌ விளைவித்தது. 
இந்த நிருபத்திலுள்ள இந்த ஒரு வசனம்‌ இந்தக்‌ கத்தோலிக்க துறவியின்‌ 
வாழ்க்கையையும்‌ விசுவாத்தையும்‌ மாற்றியது மட்டுமின்றி, முழு ஐரோப்பியா 
கண்டத்திலும்‌ மாற்றம்‌ ஏற்படுத்தியது. 

இரண்டு நூற்றாண்டுகளுக்குப்‌ பிறகு, ஜாண்‌ வெஸ்லி என்பவர்‌ 
இங்கிலாந்திலுள்ள ஆல்டர்ஸ்கேட்‌ என்ற இடத்தில்‌ விநோதமான வகையில்‌ 
தனது இருதயத்தில்‌ வல்லமையை உணர்ந்தார்‌. அகஸ்டின்‌, லுத்தர்‌ இவர்‌ 
களைப்‌ போலவே வெஸ்லியும்‌ மனமாற்றம்‌ பெற்றார்‌. பவுல்‌ ரோமருக்கு 


14 















































எழுதிய இந்த நிருபத்துக்கு, லுத்தர்‌ எழுதிய விளக்கவுரையை ஒருவர்‌ 
வாசித்துக்கொண்டிருந்தபோது இவர்‌ அற்புதவிதமாக மனமாற்றம்‌ பெற்றார்‌! 
சபை வரலாற்றில்‌ “பெரிய விழிப்புணர்வு'' என்று குறிப்பிடப்படும்‌ இந்த 
நிகழ்ச்சி இங்கிலாந்தின்‌ வரலாற்றையே மாற்றியது. சபை வரலாற்றாசிரியர்கள்‌ 
மட்டுமின்றி பொதுவான வரலாற்றாசிரியர்களும்‌ வெஸ்லியின்‌ மனமாற்றம்‌ 




















மற்றும்‌ இந்தப்‌ பெரிய விழிப்புணர்வின்‌ காரணமாகவே இங்கிலாந்து 
நாடானது பிரான்சில்‌ ஏற்பட்‌ பயங்கரமான புரட்சியைப்‌ போன்ற 
காரியங்களில்‌ சிக்கிக்கொள்ளாமல்‌ தப்பியது என்று கூறுகிறார்கள்‌. 





























அகஸ்டின்‌ இந்த நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்தபடியால்‌ 
ஆப்பிரிக்காக்‌ கண்டத்தில்‌ அற்புதமான மாற்றம்‌ ஏற்பட்டது. இந்த ஏவுதல்‌ 
பெற்ற நிருபத்திலிருந்து லுத்தர்‌ ஒரு வசனத்தை வாசித்தபோது ஐரோப்பாக்‌ 
கண்டத்தில்‌ மாபெரும்‌ தாக்கம்‌ ஏற்பட்டது. பவுல்‌ ரோமருக்கு எழுதிய இந்த 
நிருபத்துக்கு லுத்தர்‌ எழுதிய விளக்கவுரை நூலின்‌ முன்னுரையை ஒருவர்‌ 
வாசித்துக்கொண்டிருந்தபோது வெஸ்லி அதைக்‌ கேட்டபடியால்‌, 
இங்கிலாந்தின்‌ வரலாறே மாறியது. இன்று காணப்படும்‌ ஒவ்வொரு சீர்திருத்த 
சபைப்‌ பிரிவும்‌ இந்த நிருபத்தின்‌ நேரடியான விளைவின்‌ காரணமாகவே 
ஸ்தாபிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வல்லமையான நிருபத்தை இப்போது 


நாம்‌ வசனம்‌ வசனமாகப்‌ பார்க்கப்‌ ே மாகிறோம்‌. 









































நீங்கள்‌ இந்த நிருபத்தை ஆய்வுசெய்யும்போது தேவன்‌ உங்கள்‌ 
வாழ்க்கையையும்‌ மாற்ற வேண்டும்‌ என்ற ஜெபத்தோடு இதை நீங்கள்‌ படிக்க 
வேண்டும்‌. நீங்கள்‌ இந்த நிருபத்தைப்‌ படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர்‌ 
தாமே தமது வல்லமையினால்‌ உங்கள்‌ இருதயத்தை நிரப்பும்படி 
வேண்டிக்கொள்ளுங்கள்‌. 





தேவனுடைய வார்த்தையில்‌ ஒரு ஊழியன்‌ 
அநேகர்‌ பவுலின்‌ இந்த நிருபத்தை அவருடைய நிருபங்களிலேயே 


கடிமான நிருபம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. பவுல்‌ அப்போஸ்தலன்‌ 
எல்லாருக்கும்‌ எல்லாமுமாக இருந்தார்‌. அவர்‌ தனது இந்த நிருபத்தின்‌ துவக்க 
வசனங்களில்‌ தான்‌ ஞானிகளுக்கும்‌ மூடருக்கும்‌ சுவிசேஷத்தை அறிவிப்‌ 
தற்குக்‌ கடமைப்பட்டிருப்பதாகக்‌ கூறியிருக்கிறார்‌ (1:14). ஆவிக்குரி 
மக்கள்‌ கல்வியறிவில்‌ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும்‌, ஆவியானவர்‌ 
அவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்‌ என்று அவர்‌ 
கொரிந்தியருக்குக்‌ கூறியிருக்கிறார்‌. என்றாலும்‌, அந்தப்‌ பின்னணியில்‌, 
அவர்‌ தான்‌ தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தைப்‌ பேசுவதாகக்‌ கூறியிருக்‌ 
கிறார்‌ (1 கொரி. 2:6). 






































இந்த நிருபத்தை எழுதும்போது பவுல்‌ அதைத்தான்‌ செய்கிறார்‌. பவுல்‌ 
இந்த நிருபத்தில்‌ எழுதியிருப்பதை நீங்கள்‌ புரிந்துகொள்ள வேண்டுமானால்‌ 


15 





நீங்கள்‌ கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும்‌. பவுல்‌ தீமோத்தேயு 
வுக்கு எழுதிய இந்த வார்த்தைகளைப்‌ பாருங்கள்‌: ''நீ வெட்கப்படாத 
ஊழியக்காரனாயும்‌, சத்தியவசனத்தை நிதானமாய்ப்‌ பகுத்துப்‌ போதிக்கிற 
வனாயும்‌ உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமானக நிறுத்தும்படி 
ஜாக்கிரதையாயிரு'' (2 தீமோ. 2:15). எரேமியா கூறுவதைப்போல 
தேவனுடைய வார்த்தையைப்‌ புசிக்கும்படி பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு 
ஆலோசனை கூறுவதுபோலக்‌ காணப்படுகிறது. தீமோத்தேயு தேவனுடைய 
ஊழியக்காரனாக ஆக வேண்டுமானால்‌ சத்தியவசனத்தை நிதானமாகப்‌ 


பகுத்துப்‌ போதிக்க வேண்டும்‌. 




















மக்கள்‌ அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, வேதியியல்‌, உயிரியல்‌ அல்லது 
பொதுவாக அறிவியலைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டுமானால்‌, ஊக்கத்தோடு 
படிக்க வேண்டும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ வேதாகமத்தைத்‌ 
திறக்கும்போது பவுல்‌ எழுதிய இந்த நிருபத்தைப்‌ போன்ற பகுதிகளைக்‌ 
கற்காமலே புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. இது 
அவர்கள்‌ இரவில்‌ தலையணைக்கடியில்‌ வேதாகமத்தை வைத்து உறங்கும்‌ 
போது, தேவன்‌ அவர்களுக்குத்‌ திருவசனத்தைக்‌ குறித்த அறிவைக்‌ 
கொடுப்பார்‌ என்று எதிர்பார்ப்பதுபோல இருக்கிறது. ஆவிக்குரிய ஏதாவது 
மாயமந்திரத்தின்‌ மூலமாக தேவன்‌ தமது வார்த்தையை நமக்கு வெளிப்‌ 
படுத்துவதில்லை என்பதை அவர்கள்‌ உணராதிருப்பதுபோலத்‌ 
தோன்றுகிறது. 

தேவனுடைய வார்த்தை நமது இருதயத்திற்கு ஆசீர்வாதத்தைக்‌ 
கொண்டுவந்து, நமது வாழ்க்கையில்‌ வல்லமையாக விளங்க வேண்டுமானால்‌ 
நாம்‌ அதைக்‌ கற்க வேண்டும்‌. ரோமருக்கு எழுதிய நிருபத்தைக்‌ குறித்த 
வகையில்‌ இது உண்மையாகும்‌. எனவே நாம்‌ ஒன்றாக இந்த நிருபத்தைக்‌ 








கற்கும்போது உண்மையாகவே கற்கும்படி முயற்சிசெய்யுங்கள்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ இந்த ஆழமான நிருபத்தின்‌ பொருளை உங்களுக்குப்‌ புரிய 
வைக்கும்படி வேண்டிக்கொள்ளுங்கள்‌. பள்ளியில்‌ நீங்கள்‌ படிக்கும்‌ 
பாடத்துக்கோ அல்லது வாழ்க்கைப்‌ பணிக்காகத்‌ திறன்பெறும்படி உங்களை 
ஆயத்தப்படுத்திக்கொள்வதற்காகவோ நீங்கள்‌ எவ்வளவாக மூளையைச்‌ 
செலவிடுவீர்களோ அவ்வளவாக இந்த ஆய்வுக்கும்‌ செலவிடுங்கள்‌. 
ரோமாபுரியிலிருந்த விசுவாசிகளுக்குப்‌ பவுல்‌ எழுதிய இந்த நிருபத்தை 
நீங்கள்‌ விடாமுயற்சியோடு கற்பீர்களானால்‌, அப்போது ஏன்‌ சிலர்‌ இது 
வேதாகமத்திலேயே மிக முக்கியமான நூல்களில்‌ ஒன்று என்று சொல்கிறார்‌ 
கள்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்வீர்கள்‌. 

















16 


அத்தியாயம்‌ இரண்டு 
பவுல்‌ அப்போஸ்தலனைச்‌ சந்தியுங்கள்‌” ' 
(1:1-16) 


““இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியக்காரனும்‌, அப்போஸ்தலனாகும்படி 
அழைக்கப்பட்டவனும்‌, தேவனுடைய சுவிசேஷத்திற்காகப்‌ பிரித்தெடுக்கப்‌ 
பட்டவனுமாகிய பவுல்‌, ரோமாபுரியிலுள்ள தேவப்பிரியரும்‌ பரிசுத்தவான்‌ 
களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும்‌ எழுதுகிற 
தாவது; நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வினாலும்‌ உங்களுக்குக்‌ கிருபையும்‌ சமாதானமும்‌ உண்டாவதாக. இயேசு 














கிறிஸ்துவைக்‌ குறித்து தேவன்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ பரிசுத்த 
வேதாகமங்களில்‌ முன்னே தம்முடைய சுவிசேஷத்தைப்‌ பற்றி வாக்குத்‌ 
தத்தம்பண்ணினபடி கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவானவர்‌, மாம்சத்தின்படி 
தாவீதின்‌ சந்ததியில்‌ பிறந்தவரும்‌, பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய 
சுதனென்று மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய்‌ ரூபிக்கப்பட்‌। 
தேவகுமாரனுமாயிருக்கிறார்‌. அவர்‌ சகல ஜாதிகளையும்‌, அவர்களுக்குள்‌ 
இயேசுகிறிஸ்துவினால்‌ அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும்‌, தமது 
நாமத்தினிமித்தம்‌ விசுவாசத்துக்குக்‌ கீழ்ப்படியப்பண்ணும்பொருட்டு, 
எங்களுக்குக்‌ கிருபையையும்‌ அப்போஸ்தல ஊழியத்தையும்‌ அருளிச்‌ 
செய்திருக்கிறார்‌'' (1:1-7). 
































பவுலும்‌ ரோமாபுரி விசுவாசிகளும்‌ 

இந்தப்‌ பகுதியின்‌ முதல்‌ வசனத்திலேயே ““பவுல்‌'' என்ற சொல்லை 
நாம்‌ பார்க்கிறோம்‌. முதலாம்‌ நூற்றாண்டில்‌ நிருபங்கள்‌ தோல்‌ சுருள்களில்‌ 
எழுதப்பட்டன. அந்தக்‌ காலத்தில்‌ கடிதத்தை எழுதுபவர்‌ முதலிலேயே 
தனது பெயரைக்‌ குறிப்பிட்டுவிடுவார்‌; இதனால்‌ சுருளின்‌ கடைசிவரை 
பிரித்து எழுதியது யார்‌ என்று பார்க்கும்‌ சிரமம்‌ இல்லை. தனது அறிமுக 
வாழ்த்துதலில்‌ பவுல்‌ இந்த மக்களுக்குத்‌ தான்‌ யார்‌, தனது பணி என்ன, இந்த 
விசுவாசப்‌ பயணத்தில்‌ தான்‌ இருக்கும்‌ இடம்‌ இவைகளைக்‌ கூற 
விரும்புகிறார்‌. தான்‌ அந்த ஊழியத்தைச்‌ செய்வதற்கான காரணத்தையும்‌ 
இப்போது இருக்குமிடத்தையும்கூட அவர்‌ தெரிவிக்கிறார்‌. 

17 














என்றாலும்‌, முக்கியமாக அவர்‌ உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள கிறிஸ்து 
யார்‌, என்ன செய்தார்‌, அவர்‌ இப்பொழுது எங்கே, ஏன்‌ இருக்கிறார்‌ 
என்பதையும்‌, அவர்கள்‌ ஏன்‌ எப்படி கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ பவுல்‌ விவரிக்கிறார்‌. இந்த வாழ்த்துதலில்‌ நாம்‌ தனிப்பட்‌। 
செயல்படுத்துதலையும்‌ தியானித்தலையும்‌ தேடுவோமானால்‌, கிறிஸ்து யார்‌, 




















அவர்‌ என்ன செய்தார்‌, நாம்‌ ஏன்‌ அவரில்‌ இருக்கிறோம்‌ என்பது பற்றிய 
சத்தியத்தைக்‌ கண்டுகொள்வோம்‌. ரோமாபுரியில்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்று 
கிறவர்களுக்குப்‌ பவுல்‌ வாழ்த்துதலைத்‌ தெரிவிக்கும்போது, இந்த ஆழமான 
சத்தியம்‌ முழுவதையும்‌ நாம்‌ முதல்‌ ஏழு வசனங்களில்‌ காண முடியும்‌. 




















பவுலின்‌ தனிப்பட்ட ஆவிக்குரிய தனித்துவம்‌, ரோம விசுவாசிகளின்‌ 
தனித்தும்‌ மற்றும்‌ நமது ஆவிக்குரிய தனித்துவம்‌ இவைகளின்மீது 
பார்வையைச்‌ செலுத்தியவர்களாக இந்த வசனங்களைக்‌ கவனமாகப்‌ 
ார்ப்போம்‌. '“இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியக்காரனாகிய ... பவுல்‌.'' ஊழியக்‌ 
காரன்‌ என்பதற்குப்‌ பவுல்‌ பயன்படுத்தும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ ''டெளலோஸ்‌'”' 
என்பதாகும்‌; இதற்கு அடிமை என்பது பொருளாகும்‌. பவுல்‌ இந்த நிருபத்தை 
எழுதியபோது ரோமாபுரியில்‌ வாழ்ந்தவர்களில்‌ பாதிக்கும்‌ மேற்பட்டவர்கள்‌ 
அடிமைகளாவர்‌. ரோமாபுரியிலிருந்த விசுவாசிகளில்‌ பலரும்‌, பவுல்‌ 
ஏற்படுத்திய பிற புதிய ஏற்பாட்டுச்‌ சபைகளிலிருந்த விசுவாசிகளில்‌ பலரும்‌ 
அடிமைகளாகவே இருந்தார்கள்‌. 












































இன்று நமது கலாச்சாரத்தில்‌ அடிமைகள்‌ இல்லை. ஒரு அடிமையின்‌ 
வாழ்க்கை எப்படியிருந்தது என்பதை நாம்‌ உணர்வதும்‌ கடினம்‌. ரோமப்‌ 
பேரரசின்‌ தலைநகரிலிருந்த விசுவாசிகளுக்குப்‌ பவுல்‌ இந்த நிருபத்தை 
எழுதியபோது, அந்தப்‌ பட்டணத்திலிருந்த அனைவரும்‌ அடிமை என்றால்‌ 
யாரென்பதை அறிந்திருந்தார்கள்‌. ஒரு அடிமை மற்றொருவருக்குச்‌ 
சொந்தமான சொத்தின்‌ ஒரு அம்சமாகவே இருந்தான்‌. அவனுக்கு எந்த 
உரிமையும்‌ கிடையாது. அவனது சிந்தனைகள்‌, விருப்பங்கள்‌, அவனுடைய 
கருத்துக்களுக்கு மதிப்பே இல்லாதிருந்தது. ஒரு மிருகத்தைப்போல 
எந்தவித உரிமையும்‌ இல்லாதவனாக அவன்‌ இருந்தான்‌. 
































உங்களுக்கு ஒரு குதிரை சொந்தமானால்‌, அந்தக்‌ குதிரைக்கு எந்த 
உரிமையும்‌ கிடையாது. அந்தக்‌ குதிரையின்‌ விருப்பதைக்‌ குறித்தோ அல்லது 
ஒரு குறிப்பிட்ட நாளில்‌ அது என்ன செய்ய விரும்புகிறது என்பதைக்‌ 
குறித்தோ நீங்கள்‌ கவலைப்படுவதில்லை. பவுல்‌ ரோமாபுரியாருக்கும்‌ 
நமக்கும்‌ தன்னை அறிமுகம்‌ செய்துகொள்ளும்போது, தான்‌ இயேசுகிறிஸ்து 
வுக்கு அடிமை என்றே இந்த வசனத்தில்‌ கூறுகிறார்‌. 














பவுல்‌ கொரிந்தியருக்கு எழுதியபோது, தான்‌ சுயாதீனமுள்ளவனாகப்‌ 

பிறந்தாலும்‌, தான்‌ சந்திக்கும்‌ அனைவருக்கும்‌ அடிமையாக இருப்பதைத்‌ தாம்‌ 

வேண்டுமென்றே தெரிந்துகொண்டிருப்பதாகக்‌ கூறுகிறார்‌. அந்த நபர்‌ 
18 





இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை விசுவாசித்து, இரட்சிப்பை 
அனுபவிட்‌। தற்கு அது உதவக்‌ கூடுமானால்‌, தான்‌ அந்த நபருக்கு அடிமை 
யாகவும்‌ சேவைசெய்யச்‌ சித்தமாக இருப்பதாக அவர்‌ கூறினார்‌ (ரோமர்‌ 1:14; 


1 கொரி. 9:19). 











|வுல்‌ உண்மையில்‌ சுயாதீனனாகவே பிறந்தார்‌. அவர்‌ ஒரு அடிமை 
ல்ல. அவர்‌ ஒரு ரோமக்‌ குடிமகனாக இருந்தார்‌; ரோமாபுரியின்‌ ஆளுகை 
ரின்கீழிருந்த ஒரு யூதனுக்கு இது அசாதாரணமான காரியமாகும்‌. அவர்‌ 
சுயாதீனனாகப்‌ பிறந்தபடியால்‌ பெருமை கொண்டிருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
ரோமாபுரியிலும்‌ கொரிந்துவிலும்‌ இருந்த விசுவாசிகளுக்கும்‌ நமக்கும்‌ அவர்‌ 
தான்‌ வேண்டுமென்றே அடிமையாக இருப்பதைத்‌ தெரிந்துகொண்டிருப்ப 
தாகக்‌ கூறுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, தனது வாழ்க்கையில்‌ 
குறுக்கிடும்‌ அனைவருக்கும்‌ அடிமையாக இருக்க அவர்‌ சித்தமாயிருந்தார்‌. 























தான்‌ ஒரு அப்போஸ்தலன்‌ என்றும்‌ அவர்‌ நமக்குக்‌ கூறுகிறார்‌. தான்‌ 
அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன்‌ என்று அவர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 
இயேசுவானவரை மறுதலித்த யூதாசுக்குப்‌ பதிலாக அப்போஸ்தலர்கள்‌ 
ஒருவரை நியமித்தபோது, அவர்கள்‌ மத்தியாவைத்‌ தெரிந்துகொண்டார்கள்‌ 
(அப்‌. 1:16-26). ஆனால்‌ யூதாசுக்குப்‌ பதிலாக ஆண்டவர்‌ அப்போஸ்தல 
னாகிய பவுலையே தெரிந்துகொண்டார்‌ என்று எனக்குத்‌ தெளிவாகத்‌ 
தெரிகிறது. அப்போஸ்தலர்களால்‌ மாற்றாக நியமிக்கப்பட்ட மத்தியா 
அதன்பிறகு புதிய ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்படவில்லை. ஆனால்‌ பவுல்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ பாதிப்‌ பகுதியை எழுதினார்‌, அன்றைய உலகம்‌ முழுமைக்கும்‌ 
சுவிசேஷத்தைக்‌ கொண்டுசென்றார்‌. 






































““அழைக்கப்பட்டவன்‌'' என்பது பவுலுக்கு முக்கியமான வார்த்தை 
யாக இருக்கிறது. இரட்சிப்பின்‌ அனுபவத்தை விவரிக்க அவர்‌ இந்தச்‌ 
சொல்லைப்‌ பயன்படுத்துகிறார்‌. நாம்‌ இரட்சிக்கப்படும்போது இயேசு 
கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்குத்‌ தேவன்‌ நம்மை அழைக்கிறார்‌ என்று 
அவர்‌ கொரிந்தியருக்கு எழுதியிருக்கிறார்‌ (1 கொரி. 1:9). இரட்சிப்பின்‌ 
அனுபவம்‌ ஒருவன்‌ அழைக்கப்படுவதோடு தொடர்புடையது என்று காட்டும்‌ 
வேறுபல வசனங்களையும்‌ அவர்‌ கொரிந்தியருக்கு எழுதியிருக்கிறார்‌ 
(1 கொரி. 1:24-31). 
































பவுல்‌ ஏன்‌ அப்போஸ்தலனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டார்‌? 
“தமது நாமத்தினிமித்தம்‌'' ““விசுவாசத்துக்குக்‌ கீழ்ப்படியப்பண்ணும்‌ 
பாருட்டு'' என்று அவர்‌ எழுதுகிறார்‌. ஏழாம்‌ வசனத்தில்‌ அவர்‌ “தமது 
கிறிஸ்துவின்‌) நாமத்தினிமித்தம்‌ விசுவாசத்துக்குக்‌ கீழ்ப்படியப்பண்ணும்‌ 
பாருட்டு, எங்களுக்குக்‌ கிருபையையும்‌ அப்போஸ்தல ஊழியத்தையும்‌ 
ருளிச்‌ செய்திருக்கிறார்‌'' என்று கூறியிருக்கிறார்‌. பவுல்‌ “கீழ்ப்படியும்‌ 
சுவாசம்‌'' என்று குறிப்பிடுகிறார்‌. இன்று விசுவாசத்தைக்‌ குறித்த 

19 














ஐ 

















ஆ வு 











ஐ 


ஆழமில்லாத கருத்துப்‌ படிவமே காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு 
எழுத்தாளர்கள்‌ ''விசுவாசிப்பது'' என்பதற்குக்‌ குறிப்பிடும்‌ வார்த்தையை நாம்‌ 
ஆய்வுசெய்வோமானால்‌, அது கீழ்ப்படியும்படி ஒப்படைப்புக்‌ கொள்ளுதல்‌ 
என்றே அர்த்தப்படுகிறது. 














இரண்டாம்‌ உலகப்‌ போரின்‌ துவக்க நாட்களில்‌, ஜப்பானியர்‌ 
பிலிப்பைன்ஸ்‌ தீவுகளை ஆக்கிரமித்தபோது, ஒரு கிறிஸ்தவ பள்ளியின்‌ 
முதல்வர்‌ ஆராதனை நடத்திக்கொண்டிருந்தார்‌, அப்போது ஜப்பானியட்‌ 
போர்வீரர்கள்‌ பள்ளிக்குள்‌ நுழைந்தார்கள்‌. பிலிப்பைன்ஸ்‌ மற்றும்‌ கிறிஸ்தவ 
கொடிகளைக்‌ கிழித்துப்‌ போட்டு, அவைகளின்மீது துப்பி, காலால்‌ 
மிதிக்கும்படி ஒரு ஜப்பானிய இராணுவ அதிகாரி கட்டளையிட்டார்‌. பேசக்‌ 
கூட முடியாத அளவு அந்த முதல்வர்‌ பயந்துபோயிருந்தாலும்‌, தலையை 
அசைத்துச்‌ செய்ய முடியாது என்று மறுத்தார்‌. ஜப்பானிய இராணுவ அதிகாரி 
அவரது வயிற்றில்‌ துப்பாக்கியை அழுத்தி, மறுபடியுமாகக்‌ கட்டளை 
கொடுத்தார்‌. அந்தப்‌ பிலிப்பைன்ஸ்‌ கிறிஸ்தவர்‌ மறுபடியும்‌ மறுத்தபோது, 


அவர்‌ வயிற்றில்‌ துப்பாக்கியால்‌ சுடப்பட்டார்‌. 






























































ஆனால்‌ அந்த முதல்வர்‌ அற்புதவிதமாக உயிர்பிழைத்தார்‌. போர்‌ 
முடிந்தபிறகு ஒரு கைதிகளின்‌ முகாமிலிருந்து அவர்‌ விடுவிக்கப்பட்டார்‌. 
அப்போது ஒரு நிருபர்‌ அவரிடம்‌ ' “அந்தக்‌ கொடிகளை இழிவுபடுத்துவதற்கு 
மாறாகச்‌ சுடப்பட்டாலும்‌ சரி என்று நீங்கள்‌ தீர்மானம்‌ எடுத்தபோது நீங்கள்‌ 
என்ன சிந்தித்தீர்கள்‌?'' என்று கேட்டார்‌. உடனே அந்த விசுவாசி 
“ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்‌ அவர்கள்‌ எதை விசுவாசிக்கிறார்கள்‌ 





என்பதைக்‌ காட்ட வேண்டிய தருணம்‌ வரும்‌ என்ற எண்ணம்‌ எனக்கு 


ஏற்பட்டது. அது என்னுடைய வேளையாக இருந்தது'' என்று பதிலளித்தார்‌. 











புதிய ஏற்பாட்டின்படி நாம்‌ நமது விசுவாசத்தைக்‌ காட்ட வேண்டிய 
தருணம்‌ வாழ்க்கையில்‌ ஒரேயொரு முறை மட்டும்‌ வருவதில்லை. 
விசுவாசத்தைக்‌ குறிப்பிடும்‌ புதிய ஏற்பாட்டுச்‌ சொல்லின்‌ அர்த்தப்படி நாம்‌ 
எப்போதுமே நமது செயல்களின்‌ மூலமாக விசுவாசத்தைக்‌ காட்ட வேண்டும்‌. 
விசுவாசம்‌ என்பதற்கான கிரேக்கச்‌ சொல்‌ இதையேதான்‌ குறிக்கிறது. 

















நீங்கள்‌ ஊனமுற்றவர்‌ என்றும்‌ உங்கள்‌ வீட்டில்‌ தீப்பிடித்துக்கொண்டி 
ருக்கிறது என்றும்‌ கற்பனைசெய்து பாருங்கள்‌. தீயணைக்கும்‌ வீரர்‌ உங்களைக்‌ 
காப்பாற்ற வரும்போது, எரியும்‌ வீட்டிலிருந்து அவர்‌ உங்களைத்‌ தூக்கிச்‌ 
செல்லும்போது உங்கள்‌ பாரத்தை அவருடைய தோளில்‌ சுமத்த வேண்டும்‌. 
““விசுவாசித்தல்‌'' என்பதற்கான கிரேக்கச்‌ சொல்‌ இந்த அர்த்தத்தையே 
கொண்டிருக்கிறது. “தேவன்‌ தம்முடைய ஒரேபேறான குமாரனை 
விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ நித்திய ஜீவனை 
அடையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்பு 
கூர்ந்தார்‌'' என்ற வசனத்தில்‌ (யோவான்‌ 3:16), ““விசுவாசித்தல்‌'' என்று 


20 

















மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்கச்‌ சொல்‌, ஆதரவற்றவனாகவும்‌, எரியும்‌ 
வீட்டிலிருந்து தூக்கிச்‌ செல்லப்படுகிறவனாகவும்‌ உங்கள்‌ பாரம்‌ 
முழுவதையும்‌ அவருடைய தோளில்‌ சாய்த்தல்‌ என்றே பொருள்படுகிறது. 
யோவான்‌ ““விசுவாசிக்கிறவன்‌'' என்று குறிப்பிட்டபோது, அறிவுசார்ந்த 
ஒப்புதலைக்‌ கொண்டவன்‌ என்று பொருள்‌ கொள்ளவில்லை. 





எனது அறையின்‌ சுவற்றில்‌ மாட்டப்பட்டுள்ள ஒரு அட்டையில்‌ “நாம்‌ 
எதை மெய்யாகவே விசுவாசிக்கிறோமோ அதைச்‌ செய்வோம்‌. எஞ்சியது 





அனைத்தும்‌ வெறும்‌ சமயப்பிரகாரமான அரட்டையே'' என்று எழுதப்‌ 
பட்டிருக்கிறது. நாம்‌ தேவனுடைய சத்தியத்தை மானிட மாம்சத்தில்‌ காணும்‌ 
படியாக வார்த்தை மாம்சமாகியபோது, தேவனுடைய வார்த்தை உங்கள்‌ 
வாழ்க்கையிலும்‌ என்‌ வாழ்க்கையிலும்‌ மாம்சமாக வேண்டும்‌ என்று இயேசு 








வானவர்‌ காட்டினார்‌. தேவனுடைய வார்த்தை இன்று நமது மாம்சத்தில்‌ வாசம்‌ 
செய்யும்போது, துரதிருஷ்டவசமாக அது பெரும்பாலும்‌ வெறும்‌ வார்த்தை 
யாகிவிடுகிறது என்று ஒருவர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 











“ஆகிலும்‌ மனுஷகுமாரன்‌ வரும்போது பூமியிலே விசுவாசத்தைக்‌ 
காண்பாரோ'' என்ற கேள்வியை இயேசுவானவர்‌ எழுப்பினார்‌ (லூக்கா 


18:8). ““விசுவாசம்‌'' என்ற சொல்‌ '“கீழ்ப்படிதலில்‌ தன்னை வெளிப்படுத்தும்‌ 

















முழுமையாக நம்பிக்கை வைக்கும்‌ ஒப்படைப்பு'' என்று அர்த்தப்படுகிறது 
என்று நாம்‌ உணராதபடியால்‌ இன்று மெய்யான விசுவாசம்‌ காணப்பட 
வில்லை. 

















ஏன்‌ பவுல்‌ இப்போது இருக்கிறபடியாக இருக்கிறார்‌? இவையனைத்‌ 
துக்குமாக அவர்‌ தூண்டப்பட்டது இந்த வார்த்தைகளில்‌ காணப்படுகிறது: 
“தமது (அவருடைய) நாமத்தினிமித்தம்‌.'' தேவனுடைய நாமம்‌ அவர்‌ யார்‌ 
என்னவாக இருக்கிறார்‌ என்பதின்‌ சாராம்சத்தை வெளிப்படுத்துகிறது. 
“அவருடைய நாமத்தினிமித்தம்‌'' நாம்‌ எதையாவது செய்யும்போது, அதை 
நாம்‌ தேவன்‌ யாரென்பதற்குப்‌ பொருத்தமாகவும்‌, தேவனுடைய சித்தத்திற்கு 
ஏற்றபடியும்‌ செய்கிறோம்‌ என்று அர்த்தமாகும்‌. தேவன்‌ யார்‌, அவர்‌ 























செய்திருப்பது என்ன, அவர்‌ நமது வாழ்க்கையில்‌ செய்வது என்ன, நாம்‌ 
அவரோடுகூட நடக்கும்போது நம்மூலமாக உலகத்தில்‌ செய்வது என்ன 








என்ற அனைத்துக்குமான நன்றியுள்ள ஆராதனையின்‌ வெளிப்பாடாக நாம்‌ 
அதைச்‌ செய்கிறோம்‌. 


தாம்‌ சகல ஜாதிகளுக்கும்‌ அப்போஸ்தனாக அழைக்கப்பட்டிருப்பதாக 
பவுல்‌ கூறுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ சபை இதுவரை அறிந்ததிலேயே 
மேன்மையான அருட்பணியாளரின்‌ அருட்பணி இருதயத்தை இந்த 
நிருபத்தில்‌ நாம்‌ காண்கிறோம்‌. பதினைந்தாம்‌ அதிகாரத்தில்‌ நாம்‌ இதை 
இன்னுமதிகமாகக்‌ காண்கிறோம்‌. அங்கே பவுல்‌ தான்‌ ஸ்பானியா தேசத்துக்கு 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கச்‌ செல்லும்போது, ரோமாபுரி 


21 














விசுவாசிகளின்‌ ஆதரவைப்‌ பெறும்படியாக அவர்களைச்‌ சந்திக்க 
விரும்புவதைத்‌ தெரிவிக்கிறார்‌. 

இந்த வாழ்த்துதல்‌ பகுதியில்‌ பவுல்‌ இயேசுவானவர்‌ யார்‌, என்னவாக 
இருக்கிறார்‌, ஏன்‌ மற்றும்‌ எங்கே இருக்கிறார்‌ என்பதைப்‌ பற்றியும்‌ நமக்குக்‌ 
கூறுகிறார்‌. ஏழு குறுகிய வசனங்களில்‌ பவுல்‌ இயேசுவானவரைக்‌ குறித்துப்‌ 
பன்னிரெண்டு முறை குறிப்பிடுகிறார்‌. 








இயேசுவானவர்‌ யார்‌? முதலாவதாக, இயேசுவானவர்‌ பரிசுத்த 
வசனங்களில்‌ தீர்க்கதரிசிகளின்‌ மூலமாக வாக்குத்தத்தம்பண்ணப்பட்டவர்‌ 
என்று அவர்‌ கூறுகிறார்‌. பரிசுத்த ஆவியின்‌ ஏவுதலினால்‌ தான்‌ முழுமையாகத்‌ 
தரப்‌ போவது புதிய காரியம்‌ அல்ல என்பதை ரோமர்களும்‌ நாமும்‌ 
அறிந்துகொள்ள வேண்டுமென்று பவுல்‌ விரும்புகிறார்‌. ''நீதிமானாக்கப்‌ 
படுதல்‌'' என்ற ஒரே வார்த்தையில்‌ வெளிப்படுத்தப்படும்‌ நற்செய்தி 
அவருடைய அசாதாரணமான சிந்தையின்‌ படைப்பு அல்ல. 






































கலாத்தியருக்கு அவர்‌ எழுதியதுபோல, தான்‌ அறிவிக்கப்போகும்‌ 
சத்தியத்தின்‌ பெரும்பகுதியைத்‌ தான்‌ அரபி பாலைவனத்தில்‌ உயிர்த்தெழுந்த 
கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக அவர்‌ ரோமர்களுக்கும்‌ எழுதி 
யிருக்கலாம்‌ (கலா. 1:1-2:13). முதலில்‌ அவர்‌ யூதருக்கும்‌ பிறகு புறஜாதி 
ரோமர்களுக்கும்‌ இந்த நிருபத்தை எழுதுகிறபடியால்‌, இந்த இரட்சிப்பின்‌ 
சுவிசேஷம்‌ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 
தீர்க்கதரிசனமாக அறிவிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதைச்‌ சுட்டிக்காட்டு 























கிறார்‌. இந்தப்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ பார்வையைப்‌ பகிர்ந்துகொள்வதின்‌ மூலம்‌ 
பவுல்‌ யூத வாசகர்களைத்‌ தொடுகிறார்‌. இதைத்‌ தேவன்‌ எப்போதுமே 
திட்டமிட்டுச்‌ செய்துவந்திருக்கிறார்‌ என்பதைப்‌ புறஜாதி வாசகர்களும்‌ 
அறிந்துகொள்ள வேண்டுமென்று பவுல்‌ விரும்புகிறார்‌. 








பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களை நீங்கள்‌ ஆய்வுசெய்வீர்களா 
னால்‌ அவையனைத்தும்‌ இயேசுவானவரைப்‌ பற்றியதே என்று கண்டுகொள்‌ 
வீர்கள்‌. லூக்கா சுவிசேஷத்தின்‌ இறுதியில்‌ இயேசுவானவர்‌ வேதவசனங்‌ 
களைக்‌ குறித்துத்‌ தமது சீஷர்களுக்குக்‌ கூறியபோது, அவர்‌ மோசே முதலிய 
சகல தீர்க்கதரிசிகளும்‌ எழுதிய வேதவசனங்களில்‌ தம்மைக்‌ குறித்துக்‌ 


கூறப்பட்டுள்ளவைகளை அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார்‌. 








பழைய ஏற்பாட்டைக்‌ குறித்த இத்தகைய நுண்பார்வையை இயேசு 
வானவர்‌ அவர்களுக்கு அளித்தபோது, வேதவசனங்களை அறிந்து 
கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர்‌ திறந்தார்‌ (லூக்கா 24:25-27, 
44, 45). அப்போது அந்த அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
முதன்முறையாக வேதவசனங்களைப்‌ புரிந்துகொண்டார்கள்‌. இப்போது 
பவுல்‌ ரோம விசுவாசிகளோடு பகிர்ந்துகொள்வது என்ன? பழைய 








22 


ஏற்பாடானது சுவிசேஷத்தைத்‌ தெளிவாக்கவும்‌ நிரூபிக்கவும்‌ உண்மையில்‌ 
அஸ்திபாரமாகவும்‌ வரலாற்றுப்‌ பின்னணியாகவும்‌ இருக்கிறது. அவர்‌ தனது 
மிகச்‌ சிறப்பான இந்த நிருபத்தில்‌ இந்தச்‌ சுவிசேஷத்தை அசாதாரணமானதும்‌ 
விரிவானதும்‌ ஆனால்‌ எளிமையானதுமான வகையில்‌ விளக்கிக்கூறப்‌ 
போகிறார்‌. என்றாலும்‌, அதைச்‌ செய்வதற்கு முன்பாகச்‌ சுவிசேஷம்‌ பழைய 


ஏற்பாட்டில்‌ வேர்கொண்டிருக்கிறது என்ற கருத்தை வலியுறுத்துகிறார்‌. 


சுதனென்று 





மேலும்‌ பவுல்‌ இயேசுவானவரைக்‌ குறித்து ''மாம்சத்தின்படி தாவீதின்‌ 
சந்ததியில்‌ பிறந்தவரும்‌, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய 


மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய்‌ 


ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார்‌'' என்று எழுதுகிறார்‌ (வச. 5). 
இந்த வசனத்தில்‌ இயேசுவானவர்‌ ஒரு மானிடராக இருந்தார்‌ என்று பவுல்‌ 


கு 


ம 





ம 


இயேசுகிறிஸ்துவினால்‌ அழைக்கட்‌ 


தலைக்‌ குறிப்பிடுகிறார்‌. ௮ 


றிப்பிடுகிறார்‌. இயேசுவானவர்‌ பலமாய்‌ ரூபிக்கப்பட்‌। 


தேவகுமாரனு 








£யிருக்கிறார்‌ என்று கூறும்போது, பவுல்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழு 











ட்டுமல்ல என்பதை அறிவிக்கிறார்‌. 


ப்போது இயேசுவானவர்‌ வெறும்‌ மானிடர்‌ 


பிறகு பவுல்‌ நாம்‌ யார்‌ என்பதை ரோமர்களுக்கும்‌ உங்களுக்கும்‌ 
எனக்கும்‌ எடுத்துக்‌ கூறுகிறார்‌: “அவர்‌ சகல ஜாதிகளையும்‌, அவர்களுக்குள்‌ 








'ட்டவர்களாகிய உங்களையும்‌” (வச. 








6). இந்த மாபெரும்‌ அப்போஸ்தலர்‌ தன்னை அப்போஸ்தலனாகும்படி 
அழைக்கப்பட்டவன்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. ““அழைக்கப்பட்ட'' என்ற 
இந்தச்‌ சொல்‌ பவுலுக்கு முக்கியமானதொரு கருத்துப்படிவமாக இருக்கிறது 
ன்பதை நாம்‌ பார்த்தோம்‌. இப்போது ஒவ்வொரு விசுவாசியும்‌ அழைக்கப்‌ 
ட்டிருப்பதாக அவர்‌ கூறுகிறார்‌. அவர்கள்‌ ''பரிசுத்தவான்களாகும்படி'' 
அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இது கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகிறவர்களைக்‌ 


எ 
ப 


கு 


வ 


இ 

















றிப்பிடட்‌ 





பரிசுத்தவான்‌ என்பதுகுறித்த பாரம்ப 
ரையறைகள்‌ இருக்கின்றன. பாரம்பரிய வ 
அசாதாரணமான ஊழியர்‌ ஒருவர்‌ சில குநிட்‌ 








வுலுக்கு விருப்பமான சொல்லாகும்‌. இது ஒருவர்‌ பரிசுத்தமாக்‌ 
கப்பட்டிருக்கிறார்‌ என்பதைச்‌ சுருக்கமாகத்‌ தெரிவிக்கும்‌ சொல்லாகும்‌. 

ரிய மற்றும்‌ வேதாகமரீதியான 
ரையறையின்படி ஆண்டவரின்‌ 


ட்ட வரைமுறைகளை எட்டும்‌ 








போது அவர்‌ பரிசுத்தவான்‌ என்று பிரகடன! 


மசெய்யப்படுகிறார்‌. என்றாலும்‌ 








து வேதாகமரீதியான வரையறை அல்ல.பு 





ப 


கி 
கி 


ட்டிருக்கிறார்‌. 


வேதவாக்கியங்களில்‌ அவர்கள்‌ பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்‌ 





திய ஏற்பாட்டின்படி ஒவ்வொரு 
விசுவாசியும்‌ பரிசுத்தவானாக இருக்கிறார்‌; ஏனென்றால்‌, அவர்‌ பரிசுத்தமாக்‌ 
கப்பட்டிருக்கிறார்‌ அல்லது உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்காகப்‌ பிரிக்கப்‌ 








டிருக்‌ 





றார்கள்‌ என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கவில்லை. என்றாலும்‌, அவர்கள்‌ 
றிஸ்துவைப்‌ பின்பற்றும்படி பிரிக்கப்பட்டிருக்கும்போது, அவர்கள்‌ 








23 





தங்களைப்‌ 


களாக இருப்‌ 


கப்படுகிறது. பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டிரு 
தப்படும்போது, பரிசுத்தமாக்கப்படுதல்‌ குறித்த இந்தப்‌ போதனை 


பாவத்திலிருந்து பிரித்துக்கொள்ள வேண்டும்‌. பரிசுத்தவான்‌ 
பவர்கள்‌ அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பவர்கள்‌ கிறிஸ்து 
வுக்காகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ என்பதே அடிப்படையில்‌ வலியுறுத்‌ 

















ப்பது முக்கியமாக வலியுறுத்‌ 

















பெரு 





கூடிய 





மாறாக வெளியிலிருந்து உள்ளுக்குள்‌ வருவத 
அது பிரமாணவாதமாகிறது (1,௦2௨11811). உண்மையான பரிசுத்தமாக்கப்‌ 
படுதல்‌ விசுவாசி கிறிஸ்துவுக்காகப்‌ பிரிக்‌ 


பாலும்‌ ஒரு விசுவாசி பரிசுத்தமாக்கட்‌ 


து என்ன, செய்யக்கூடாதது என்ன என்ப 





நமது பரிசுத்தமாக்கப்படுதல்‌ உள்ளிரு 


படும்போது அவர்‌ செய்யக்‌ 
தை எடுத்துக்‌ கூறுகிறது. 
ந்து வெளியே வருவதற்கு 











ஈக வலியுறுத்தப்படும்போது 





உண்மைநிலையிலிருந்து பிறக்கிறது; அவர்‌ 


அவருடைய 
வருத்தப்படுத்துகிறது. கிறிஸ்துவை மெம்‌ 
பாவத்திலிருந்து தங்களைப்‌ பிரித்துக்‌ கெ 
கிறிஸ்துவுக்காகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறபடியால்‌, இதுவே வேதாகமரீதியான 
பரிசுத்தமாக்கப்படுதலாக ஆகிறது. உண்மையான, வேதாகமரீதியான 
பரிசுத்தமாக்கட்‌ 
அடிப்‌। ை 





சித்தத்துக்கு 





























டுதல்‌ கிறிஸ்துவோடுள்ள 








விரோதமான 





கப்பட்டிருக்கிறான்‌ என்ற 
அவனுக்குள்‌ ஜீவிக்கிறார்‌, 


செயல்கள்‌ அவரை 








யாகவே பின்பற்றுகிறவர்கள்‌ 





ாள்ளும்போது, அவர்கள்‌ 





நமது தனிப்பட்டஉறவை 








யாகக்‌ கொண்டிருக்கிறது; மனிதனால்‌ உருவாக்கப்பட்ட 


விதிகளை அடிப்படையாகக்‌ கொண்டிருக்கவில்லை. 


“பரிசுத்தமாக்கப்பட்டிருத்தல்‌'' என்ற இ 








பவுல்‌ 





பார்க 


நோக்கம்‌ இதுவேயாகும்‌. என்றாலு 


வரை 


நீண்ட பட்டியலைக்‌ 
பாவமில்லாத மக்கள்‌ அல்ல ௭ 
கிறிஸ்துவுக்காகவும்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்‌! 
மக்களாவர்‌. அவர்கள்‌ முழுமையாகக்‌ கிறிஸ்துவுக்காகப்‌ பிரிக்கப்பட்டிருக்‌ 


கும்போது, அவர்கள்‌ பாவத்திலிருந்து 


ந்தச்‌ சொல்‌ பரிசுத்தமாக்கப்‌ 


ட்ட மக்கள்‌ பாவமில்லாமல்‌ இருக்கிறார்கள்‌ என்பதைக்‌ குறிப்பிடவில்லை. 


மாக்கப்பட்டவர்கள்‌ என்று 





கொரிந்திய விசுவாசிகளைப்‌ பரிசுத்த 











கொடுக்கிறார்‌. 


பரிசுத்தமாக்கப்பட்ட 


ன்பதை இது காட்டுகிறது. 


குறிப்பிட்டுவிட்டு, பிறகு கொரிந்திய சபையில்‌ காணப்பட்ட பாவங்களின்‌ 





மக்கள்‌ 
அவர்கள்‌ 
டியும்‌ தெரிந்கொள்ளப்பட்ட 

















ள்‌. புதிய ஏற்பாட்டில்‌ இந்தப்‌ போதலை 








வாழ்க்கையை வாழ்வதில்‌ போராடிக்கொண்டே 


(7:14 


கொடுக்கிறார்‌; அவருடைய எல்லா நிருப 


-8:2). 


ம்‌, நாம்‌ இந்த மானிட சரீரத்தில்‌ இருக்கும்‌ 
யில்‌, பாவத்திலிருந்து கிறிஸ்துவுக்காகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கும்‌ 

















முழுமையாகப்‌ பிரிக்கப்பட்டிருப்‌ 








னயின்‌ வெளிப்படையான 














டயிருக்க வேண்டியிருக்கும்‌ 





பிறகு பவுல்‌ இந்த வாழ்த்துதல்‌ பகுதி 





ரில்‌ ஒரு ஆசீர்வாதத்தைக்‌ 


ங்களிலும்‌ இதைப்போன்றதொரு 





பகுதியை நம்மால்‌ காண முடியும்‌: “நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்‌ 


24 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினாலும்‌ உங்களுக்குக்‌ கிருபையும்‌ சமாதான 


மும்‌ உண்டாவதாக'' (வச. 3). 


இந்த வாழ்த்துதல்‌ பகுதி பதினாறாம்‌ வசனம்‌ வரையில்‌ தொடர்கிறது. 
தான்‌ ரோமாபுரியிலுள்ள பரிசுத்தவான்களின்‌ விசுவாசத்தைப்‌ பற்றி உலக 
மெங்கும்‌ கேள்விப்பட்டதாகப்‌ பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. நான்‌ ஏற்கெனவே 
குறிப்பிட்டபடி, அவர்‌ இதுவரை ரோமாபுரிக்குச்‌ சென்றிராதபோதிலும்‌, 
ரோமாபுரியிலிருந்து வந்தவர்களைப்‌ பல இடங்களிலும்‌ சந்தித்திருக்கிறார்‌. 


























ஒன்பதாம்‌ வசனத்தில்‌ அவர்‌ இவ்வாறு எழுதுகிறார்‌: '“நான்‌ ஜெபம்‌ 
ண்ணும்போதெல்லாம்‌ இடைவிடாமல்‌ உங்களை நினைத்துக்கொண்டிருக்‌ 
கிறதைக்‌ குறித்துத்‌ தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என்‌ ஆவியோடு 
(அல்லது முழு இருதயத்தோடு) நான்‌ சேவிக்கிற தேவன்‌ எனக்குச்‌ சாட்சி 
£யிருக்கிறார்‌.'' இன்று விசுவாசிகள்‌ சில வேளைகளில்‌ ஒருவர்‌ மற்றவரிடம்‌ 
“உங்களுக்காக நான்‌ நாள்தோறும்‌ ஜெபிப்பேன்‌'' என்று சொல்லுவதுண்டு. 
ஆனால்‌ அவர்கள்‌ ஞாபகத்தோடு ஜெபிப்பதில்‌ எவ்வளவுதூரம்‌ உண்மையாக 
இருக்கிறார்கள்‌? பவுல்‌ இந்த வார்த்தைகளை எழுதும்போது அவர்‌ 
மேம்போக்காக ஒரு வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுக்கவில்லை. அவர்‌ எப்படி 
எழுதியிருக்கிறார்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌: “நான்‌ ஜெபம்‌ 
பண்ணும்போதெல்லாம்‌ இடைவிடாமல்‌ உங்களை நினைத்துக்கொண்டிருக்‌ 
கிறதைக்‌ குறித்து ... நான்‌ சேவிக்கிற தேவன்‌ எனக்குச்‌ சாட்சி யாயிருக்கிறார்‌.”' 
































பவுலின்‌ ஏவுதல்‌ பெற்ற நிருபங்களை நீங்கள்‌ வாசிக்கும்போது, அவர்‌ 
தனிப்பட்டவர்களுக்கும்‌ விசுவாசிகளின்‌ குழுவினருக்கும்‌ இவ்வாறு 
ஜெபிப்பதாக வாக்குக்கொடுக்கும்‌ இடங்களை அடையாளக்‌ குறியிடுங்கள்‌. 
அப்போது பவுல்‌ மிக நீளமான ஜெபப்‌ பட்டியலை வைத்திருந்தார்‌ என்றும்‌ 
பல மணி நேரத்தை ஜெபத்தில்‌ கழித்தார்‌ என்றும்‌ நீங்கள்‌ கண்டுகொள்வீர்கள்‌. 
ஜெபத்தின்‌ வல்லமையை நாம்‌ புரிந்துகொள்ளுவோமானால்‌, நாமும்கூட 
நீளமான ஜெபப்பட்டியலை வைத்திருக்க வேண்டும்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
இரவும்‌ பகலும்‌ நீண்ட நேரத்தை, இந்த அன்புக்குரிய அப்போஸ்தலனைப்‌ 
போல ஜெபிப்பதிலும்‌ ஜெபிப்பதற்குப்‌ பதிலைப்‌ பெறுவதிலும்‌ செலவிட 
வேண்டும்‌. 
































தான்‌ அவர்களுக்காக உண்மையாக ஜெபித்துவருவதாகவும்‌, அவர்‌ 
களைச்‌ சந்திக்க வாஞ்சிப்பதாகவும்‌, பலமுறை அவர்களைச்‌ சந்திக்க முயற்சி 
செய்தததாகவும்‌ அவர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. ஒவ்வொரு முறையும்‌ அந்தப்‌ 
பயணத்துக்கு ஏதாவது தடை ஏற்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய சில வரங்களை 
அவர்களுக்குக்‌ கொடுப்பதும்‌, அவர்களுடைய விசுவாசத்தினாலே தானும்‌ 
ஆறுதலடைவதுமே அவர்‌ அவர்களைச்‌ சந்திக்க விரும்பியதற்கு நோக்கமாக 
இருந்தது (வச. 10-12). உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மறுபடியும்‌ பிறந்த 
சீஷர்களில்‌ ஜீவிக்கிறார்‌ என்பதையும்‌, அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 


25 





சந்தித்தக்கொள்ளும்போது ஆசீர்வாதத்தைப்‌ பகிர்ந்துகொள்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ பவுல்‌ அறிந்திருந்தார்‌. 
பவுலின்‌ மூன்று ' 'நான்‌'' என்ற வாசகங்கள்‌ (13-16) 


இந்த வாழ்த்துதலின்‌ இரண்டாம்‌ பகுதியில்‌, ““நான்‌'' என்ற சொல்லை 
மூன்று முறை சுவிசேஷத்தோடு பொருத்திக்‌ கூறி, இரட்சிப்பின்‌ சுவிசேஷத்‌ 
தைக்குறித்த தனது ஏவுதல்‌ பெற்றதும்‌, விரிவானதும்‌, முழுமையானதுமான 
போதனையைத்‌ துவங்குகிறார்‌. ““கிரேக்கருக்கும்‌, மற்ற அந்நியர்களுக்கும்‌, 
ஞானிகளுக்கும்‌, மூடருக்கும்‌ நான்‌ கடனாளியாயிருக்கிறேன்‌'' என்று அவர்‌ 
எழுதியிருக்கிறார்‌ (வச. 14). தான்‌ சந்திக்கும்‌ ஒவ்வொரு நபருக்கும்‌ தான்‌ 
கடன்பட்டிருப்பதாக அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 











அந்தக்‌ கலாச்சாரத்தில்‌, கடன்‌ என்பது கறையாகக்‌ கருதப்பட்டது. கடன்‌ 
பட்டிருப்பது ஒரு தீவிரமான பிரச்சினையாக இருந்தது; ஏனென்றால்‌ அவர்‌ 
கடனாளிகளுக்குரிய சிறையில்‌ அடைக்கப்படலாம்‌. கடன்‌ அவமானமான 
காரியம்‌ மட்டுமல்ல. ஒரு நபரால்‌ கடனைச்‌ செலுத்தமுடியாமல்‌ போகும்‌ 
போது கடன்பட்டிருப்பது ஒரு குற்றமாகக்‌ கருதப்பட்டு, அவர்‌ சிறையில்‌ 
அடைக்கப்படுகிறார்‌, கடனைக்‌ கொடுத்துத்‌ தீர்க்கும்‌ வரையில்‌ அவர்‌ 
விடுதலைபெற முடியாது, சிறையிலிருப்பதால்‌ அவரால்‌ கடனைத்‌ திரும்பச்‌ 
செலுத்தவும்‌ முடியாது. இந்தக்‌ கலாச்சாரத்தின்‌ பின்னணியில்‌, தான்‌ சந்திக்கும்‌ 
ஒவ்வொரு நபருக்கும்‌ தான்‌ கடனாளியாக இருக்கவேண்டுமென்பதைத்‌ 




















தெரிந்துகொண்டிருப்பதாகப்‌ பவுல்‌ கூறுகிறார்‌; அவர்கள்‌ கிறிஸ்துவை 
அறிவிக்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ பெறுவதற்காக அவர்களுக்குச்‌ சேவை 
செய்யவும்‌ அவர்‌ ஆயத்தமாக இருந்தார்‌. 

















பிறகு அவர்‌ ““ரோமாபுரியிலிருக்கிற உங்களுக்கும்‌ என்னால்‌ இயன்ற 
மட்டும்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க விரும்புகிறேன்‌' ' என்று அவர்‌ குறிப்பிடு 
கிறார்‌ (வச. 15). ““ஆர்வம்கொண்டிருக்கிறேன்‌'' என்ற சொல்லே இங்கே 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தான்‌ ரோமாபுரியில்‌ பிரசங்கம்செய்ய ஆர்வம்‌ 
கொண்டிருப்பதைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ விளக்குகிறார்‌. பவுல்‌ ஏற்கெனவே 
நற்பண்புகளின்றி அழிவுக்குள்ளாகியிருந்த எபேசு, பிலிப்பி, கொரிந்து 
போன்ற பட்டணங்களில்‌ சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்‌. இயல்புக்கு 
அப்பாற்பட்ட பயன்களையும்‌ பெற்றிருக்கிறார்‌. அவர்‌ இவ்வாறு 
சுவிசேஷத்தைத்‌ துணிவோடு அறிவித்ததின்‌ விளைவாக இந்தப்‌ பட்டண 
களில்‌ வலுவான சபைகளை ஸ்தாபித்திருந்தார்‌. எனவே அவர்‌ ரோமா 
யிலும்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க ஆர்வம்கொண்டிருந்தார்‌; உலகத்தி 
மற்ற புறஜாதித்‌ தலைநகரங்களில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ அற்புதவிதமாக 
பாவிகளை மனம்‌ மாறும்படி செய்திருந்ததைக்‌ கண்டிருந்த அவர்‌, ரோமா 
யிலும்‌ அதைச்‌ செய்வார்‌ என்று உறுதியாக நம்பினார்‌. 









































டி- 











இ: 


























ு [6 











26 


அது அவருடைய மூன்றாவது '“நான்‌'' என்ற வாசகத்துக்கு இட்டுச்‌ 
செல்லுகிறது. ' கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக்‌ குறித்து நான்‌ வெட்கப்படேன்‌; 
முன்பு யூதரிலும்‌ பின்பு கிரேக்கரிலும்‌ விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு 
இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபெலனாயிருக்கிறது'' என்று அவர்‌ 








அறிவிக்கிறார்‌ (வச. 16). 


நீங்கள்‌ என்னோடேகூடப்‌ புதிய ஏற்பாட்டை ஆய்வுசெய்திருப்பீர்‌ 


களானால்‌, நடபடிகளின்‌ புத்தகத்திலுள்ள ஒரு பகுதியை, கொரிந்தியருக்குப்‌ 
பவுல்‌ எழுதிய முதலாம்‌ நிருபத்தின்‌ சில வசனங்களோடு ஒப்பிடும்போது, 
கொரிந்து பட்டணத்தில்‌ பவுல்‌ ஒரு வித்தியாசமான அனுபவத்தைப்‌ பெற்றார்‌ 
என்பதை நீங்கள்‌ நினைவுகூருவீர்கள்‌. அது சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்பது 
குறித்த அவருடைய கொள்கையை முற்றிலும்‌ மாற்றியது. அவர்‌ கொரிந்து 
பட்டணத்தில்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கத்‌ துவங்கிய வேளையில்‌ ஆண்டவர்‌ 


௮ 


இ 


௮ 





ட 5 


க 

















வருக்குத்‌ தரிசனமளித்தார்‌. 





“பவுலே பயப்படாதே. இந்தப்‌ பட்டணத்தில்‌ எனக்குப்‌ பல மக்கள்‌ 


ருக்கிறார்கள்‌. நீ துணிவோடு சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கி, அப்போது 
வர்கள்‌ யாரென்பதைக்‌ கண்டுகொள்வாய்‌'' என்பதே ஆண்டவர்‌ 
பவுலுக்குக்‌ கூறியதின்‌ சாராம்சமாகும்‌ (அப்‌. 18:9, 10; 1 கொரி. 2:1-5; 
15:1-4). அன்றிலிருந்து அவர்‌ தனது நற்செய்திப்‌ பிரசங்கத்தில்‌ இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறித்த இரண்டு உண்மைகளை மட்டும்‌ பிரசங்கித்து வந்தார்‌; 
வையே சுவிசேஷமாக இருக்கின்றன. அந்த இரண்டு சுவிசேஷ உண்மை 
களையும்‌ விசுவாசிப்பது எவ்வாறு தனது தனிப்பட்ட விசுவாசத்திலும்‌ 
கிறிஸ்துவில்‌ வாழும்‌ வாழ்க்கையிலும்‌ தாக்கம்‌ விளைவித்தது என்பதையும்‌ 
வர்‌ அடிக்கடி பகிர்ந்துகொண்டார்‌. பிறகு இந்தச்‌ சுவிசேஷத்தைக்‌ 























ட்பவர்கள்‌ விசுவாசித்து, இரட்சிப்பை அனுபவிக்கும்படி செய்வதற்கு 


வர்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியையின்மீது நம்பிக்கை வைத்திருந்தார்‌. 


அப்போஸ்தலன்‌ மூன்று முறை ““நான்‌'' என்று எழுதும்போது, 


ரோமாபுரியிலிருந்த கிறிஸ்தவர்களுக்குத்‌ தாம்‌ யார்‌ என்பதை வெளிப்படுத்து 
கிறார்‌. அவர்‌ இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ வாழ்க்கையில்‌ தாம்‌ சந்திக்கும்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ அடிமையாக இருக்கிறார்‌. ஏனென்றால்‌, சுவிசேஷத்தை 
அறிவிக்கும்படியும்‌, தான்‌ சந்திக்கும்‌ ஒவ்வொருவரையும்‌ இரட்சிப்புக்குள்‌ 
வழிநடத்தும்படிக்கும்‌ அவர்‌ மேன்மையான தூண்டுதலைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்பட்டு, பாவிகள்‌ அதை விசுவாசிக்கும்போது, 














தேவனுடைய அற்புதமான கிருபை எப்படி மக்களை மாற்றுகிறது என்பதை 
அவர்‌ கண்டிருக்கிறார்‌. 


27 


அத்தியாயம்‌ மூன்று 


பவுலின்‌ கூற்றுப்படி சுவிசேஷம்‌ 


(1:17-32) 


பவுலின்‌ வாழ்த்துதலின்‌ இறுதி வார்த்தைகள்‌, அவருடைய 


மேன்மையான இறையியல்‌ 


படைப்பின்‌ ஒழுங்குரீதியான விவாதத்துக்கு 


அவரை இட்டுச்‌ செல்கிறது. எங்களுடைய வானொலி நிகழ்ச்சியில்‌ நாங்கள்‌ 


இதை விரிவாக ஆய்வுசெய்‌ 


தாலும்‌, இங்கே இந்தப்‌ புத்தகத்தில்‌ அதைச்‌ 





சுருக்கமாகத்‌ தொகுத்துக்‌ கூறு 


கிறேன்‌. அவர்‌ தான்‌ சுவிசேஷத்தைக்‌ குநித்து 


வெட்கப்படவில்லை என்று கூறியபிறகு, சுவிசேஷம்‌ தேவனைக்‌ குறித்த 
இரண்டு பெரிய உண்மைநிலைகளை வெளிப்படுத்துகிறது என்று அவர்‌ 
கூறுகிறார்‌: தேவன்‌ உங்களுக்கும்‌ எனக்கும்‌ கொடுக்கும்‌ நீதியைச்‌ சுவிசேஷம்‌ 
வெளிப்படுத்துகிறது; இது விசுவாசத்தினால்‌ பெறப்படுகிறது. நீதிமான்களல்‌ 
லாதவர்களின்மீது தேவனுடைய கோபாக்கினையையும்‌ சுவிசேஷம்‌ 

















வெளிப்படுத்துகிறது (16-18). 


பவுலின்‌ இந்த மேன்மை 





யான இறையியல்‌ படைப்புக்கு முன்னுரையாக 


நான்‌ பவுல்‌ ரோமருக்கு எழுதிய நிருபத்தின்‌ முதல்‌ நான்கு அதிகாரங்களின்‌ 
சுருக்கமான பார்வையை அளிக்க விரும்புகிறேன்‌. இதை நான்‌ எனக்குப்‌ 
பிடித்தமான வேதாகம அறிஞரான டாக்டர்‌ டேவிட்‌ ஸ்டூவார்ட்‌ பிரிஸ்கோ 





அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன்‌: 


"இந்த நிருபத்தின்‌ மு 


தல்‌ நான்கு அதிகாரங்களில்‌ பவுல்‌ தேவன்‌ 


எப்படிப்பட்டவர்‌ என்பதை நமக்குக்‌ கூறுகிறார்‌; தேவன்‌ நீதியுள்ளவராக 





இருக்கிறார்‌. பிறகு நீங்களும்‌ நானும்‌ எப்படியிருக்க வேண்டுமென்று தேவன்‌ 
விரும்புகிறார்‌ என்பதை அவர்‌ எடுத்துக்‌ கூறுகிறார்‌; நீங்களும்‌ நானும்‌ 
நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்று அவர்‌ விரும்புகிறார்‌. பிறகு 
தேவன்‌ யாரைக்‌ குற்றப்படுத்துகிறார்‌ என்பதை எடுத்துக்‌ கூறுகிறார்‌: 








நீதியில்லாத அனைவரையும்‌ 





தேவன்‌ குற்றப்படுத்துகிறார்‌. அடுத்தபடியாக, 





தேவன்‌ எதை அறிந்திருக்கிறார்‌ என்று பவுல்‌ எடுத்துக்கூறுகிறார்‌: நமது சொந்த 
முயற்சிகளால்‌ நமது நற்கிரியைகளினால்‌ நம்மை இரட்சித்துக்கொள்ளும்‌ 








28 


படிக்கு நாம்‌ இலட்சக்கணக்கான ஆண்டுகள்‌ முயற்சிசெய்தாலும்‌, நம்மை 
நாமே நீதிமான்களாக்கிக்கொள்ள முடியாது என்பதைத்‌ தேவன்‌ அறிந்திருக்‌ 
கிறார்‌. தேவனைக்குறித்த இந்த உண்மைகளை மோசமான செய்தி என்று 
விவரிக்கலாம்‌. 





“தேவன்‌ என்ன செய்திருக்கிறார்‌ என்பதைப்‌ பவுல்‌ எடுத்துக்‌ கூறும்‌ 
போது இது அவரை நற்செய்திக்குள்‌ வழிநடத்துகிறது - இதுவே இந்த 
நிருபத்தின்‌ மையமாக இருக்கிறது. தேவன்‌ தமது குமாரனின்‌ 
ஆள்தத்துவத்தில்‌ இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்‌; நமது பாவங்‌ 
களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரே பலியைச்‌ செலுத்தினார்‌; 
நீங்களும்‌ நானும்‌ தேவனால்‌ நீதிமான்கள்‌ என்று அறிவிக்கப்படுவதற்கான 
வழிவகையை உண்டாக்கினார்‌. பிறகு பவுல்‌ நாம்‌ செய்யும்படி தேவன்‌ 
விரும்பும்‌ காரியத்தை எடுத்துக்‌ கூறுகிறார்‌; நமது பாவங்களிலிருந்து நம்மை 
விடுவித்து நம்மை நீதிமான்‌ என்று அறிவிக்கும்படியாக தேவன்‌ 
செய்திருப்பதைக்குறித்து அவருடைய வார்த்தையில்‌ விவரிக்கப்‌ 
பட்டுள்ளதை நாம்‌ விசுவாசிக்க வேண்டுமென்று தேவன்‌ விரும்புகிறார்‌.'” 














சுவிசேஷத்தைக்‌ குறித்த பவுலின்‌ விரிவான விளக்கத்தின்‌ முதல்‌ பகுதி 
ஐந்தாம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ வசனத்தில்‌ சுருக்கமாகத்‌ தொகுத்துக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது: “இவ்விதமாக, நாம்‌ விசுவாசத்தினாலே நீதிமான்‌ 
களாக்கப்பட்டிருக்கிறபடியால்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மூலமாய்‌ தேவனிடத்தில்‌ சமாதானம்‌ பெற்றிருக்கிறோம்‌.'' 

தேவநீதி சுவிசேஷத்தில்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பவுல்‌ 
எழுதும்போது, அதோடுகூட ஆபகூக்கின்‌ தீர்க்கதரிசனத்தையும்‌ சேர்க்கிறார்‌: 
"விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறபடி, 
விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்தச்‌ 
சுவிசேஷத்தினால்‌ வெளிப்படுத்தப்படுகிறது'' (1:17; ஆபகூக்‌ 2:4). தேவன்‌ 
இந்த வசனத்தைக்‌ கொண்டே மார்ட்டின்‌ லுத்தரின்‌ இருதயத்தைத்‌ தூண்டி 
யெழுப்பினார்‌; பின்பு அவர்‌ புரோட்டஸ்தாந்து சமயச்‌ சீர்திருத்தத்திற்கு 
மையமான நபரானார்‌. ஒருவகையில்‌ பார்ப்போமானால்‌ சீர்திருத்த சபை 
ஒவ்வொன்றும்‌ தனது இருப்புக்கு இந்த வசனத்துக்குக்‌ கடன்பட்டிருக்கிறது. 

லுத்தர்‌ இந்த வசனத்தை வாசித்த காலகட்டத்தில்‌, தனிப்பட்ட நீதியின்‌ 
கிரியைகளினால்‌ ஒருவர்‌ இரட்சிப்பைப்‌ பெற முடியும்‌ என்று போதிக்கப்‌ 
பட்டனர்‌. லுத்தர்‌ நோன்புகள்‌ போன்ற சுயநீதிக்‌ கிரியைகளினால்‌ இத்தகைய 
இரட்சிப்பைப்‌ பெற வேண்டுமென்று கடுமையாக முயன்றுவந்தார்‌. 
சவுக்கினால்‌ தன்னைத்தானே அடித்துக்கொண்டார்‌; முழங்கால்களினால்‌ 
மாடிப்படிகளில்‌ ஏறினார்‌; இதன்மூலம்‌ தனது இரட்சிப்பைச்‌ சம்பாதித்துக்‌ 
கொள்ள முடியும்‌ என்று அவர்‌ நினைத்திருந்தார்‌. அந்தக்‌ காலை வேளையில்‌ 
அவர்‌ வேதாகமத்தைப்‌ படிக்கும்போது இந்த வசனம்‌ அவருக்கு எவ்வளவாக 
ஒரு வியப்பான அனுபவத்தைக்‌ கொடுத்திருக்கக்கூடும்‌! “விசுவாசத்தினாலே 


29 
































நீதிமான்‌ பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறபடி, துவக்கத்திலிருந்து 
முடிவுவரையில்‌ விசுவாசத்தினால்‌ கிடைக்கும்‌ நீதி அது!'' லுத்தர்‌ தனது 
இலத்தீன்‌ மொழி வேதாகமத்தில்‌ பதினேழாம்‌ வசனத்துக்கு அருகே 
“ஸோலா'' (மட்டுமே!) என்று எழுதிவைத்தார்‌. கிரியைகளினால்‌ அல்ல, 
விசுவாசத்தினால்‌ மட்டுமே இரட்சிப்பைப்‌ பெற முடியும்‌ என்பதை அவர்‌ 
புரிந்துகொள்ளத்‌ துவங்கினார்‌. 
பவுல்‌ இப்போது சுவிசேஷத்தை விரிவாக விளக்கிக்‌ கூறத்‌ 
துவங்குகிறார்‌. விசுவாசத்தினால்‌ வரும்‌ நீதியைக்‌ குறித்த நற்செய்தியைக்‌ 
கூறிய பிறகு, சுவிசேஷத்தில்‌ தேவனைக்‌ குறித்து வெளிப்படுத்தப்படும்‌ 
இரண்டாவது உண்மையைப்‌ பகிர்ந்துகொள்கிறார்‌: தேவகோபாக்கினை 
நீதியில்லாதவர்கள்‌ அனைவரின்மீதும்‌ பாய்கிறது. ''சத்தியத்தை அநியாயத்‌ 
தினாலே அடக்கிவைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபத்திக்கும்‌ 
அநியாயத்துக்கும்‌ விரோதமாய்‌, தேவகோபம்‌ வானத்திலிருந்து வெளிப்‌ 
படுத்தப்பட்டிருக்கிறது'' என்று அவர்‌ எழுதுகிறார்‌. 
பிறகு பவுல்‌ தேவனுடைய பண்பு மற்றும்‌ மனிதனுடைய பண்பைக்‌ 
குறித்த தமது ஆய்வுக்குள்‌ கடந்துசெல்லுகிறார்‌. ஆதியாகம புத்தகத்தில்‌ 
இதைப்‌ போன்ற தேவன்‌ மற்றும்‌ மனிதனைக்‌ குறித்த ஆய்வை நாம்‌ 
காண்கிறோம்‌. அவர்கள்‌ மெய்யாகவே எப்படியிருந்தார்கள்‌ என்பதைக்‌ 
குறித்த ஆய்வு இது. (வேதாகமத்தில்‌ 'மனுஷன்‌' என்ற சொல்‌ ஆண்‌ பெண்‌ 
இருபாலாரையும்‌ குறிக்கப்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது) . 
பவுல்‌ மற்றும்‌ மோசேயினால்‌ எழுதப்பட்ட இப்படிப்பட்‌। 
பகுதிகளுக்கு எவ்வாறு பொருள்கொள்ளுவது என்று இயேசுவானவர்‌ 
நமக்குக்‌ காட்டியிருக்கிறார்‌. திருமணத்தைக்‌ குறித்த கேள்வி அவரிடம்‌ 
கேட்கப்பட்டபோது அவர்‌ அளித்த பதிலின்‌ சாராம்சம்‌ இதுவாகும்‌: 
““இன்றிருக்கிறபடி நீங்கள்‌ திருமணத்தைக்‌ குறித்துப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டுமானால்‌, துவக்கத்துக்குத்‌ திரும்பிச்‌ சென்று, தேவன்‌ வடிவமைத்த 
'டி திருமணத்தைப்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌'' (மத்‌. 19:3-12) . மானிடக்‌ 
குடும்பத்தின்‌ வீழ்ச்சியைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ உள்ளது உள்ளபடியே கூறுகிறார்‌. 
இன்று மானிடக்‌ குடும்பத்தின்‌ பண்பையும்‌ குழப்பநிலையையும்‌ நாம்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்பதற்காக அவர்‌ அப்படிச்‌ செய்கிறார்‌. 













































































பதினெட்டாம்‌ வசனத்திலிருந்து அவர்‌ எழுதும்‌ வார்த்தைகள்‌ ஆய்வு 
செய்வதற்கு இனிமையான வேதவசனங்கள்‌ அல்ல என்பதைக்‌ 
கவனியுங்கள்‌. இது வேதாகமத்தில்‌ எனக்குப்‌ பிடித்தமான அதிகாரம்‌ அல்ல. 
அனைத்து வேதவசனமும்‌ ஏவப்பட்டு எழுதப்பட்டாலும்‌, அனைத்து 
வசனங்களும்‌ ஏவக்கூடியவை என்று கூற முடியாது. இது வேதாகமத்தில்‌ 
ஏவுதலளிக்கும்‌ பகுதி என்று கூறமுடியாவிட்டாலும்‌, இது விரிவான 
உண்மையை எடுத்துக்‌ கூறும்‌ பகுதியாகும்‌. ““சத்தியத்தை அநியாயத்‌ 
தினாலே அடக்கிவைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபத்திக்கும்‌ 


30 








அநியாயத்துக்கும்‌ விரோதமாய்‌, தேவகோபம்‌ வானத்திலிருந்து வெளிப்‌ 
படுத்தப்பட்டிருக்கிறது'' என்ற வசனத்தோடு அது துவங்குகிறது (1:18). 





தேவகோபம்‌ இரண்டு காரிய 


என்பதைக்‌ கவனியுங்கள்‌: மனுஷருடைய அவபக்தி, மனுஷருடை। 
அநியாயம்‌. இது பத்துக்‌ கற்பனைகள்‌ இரண்டு கற்பலகைகளில்‌ கொடுக்கட்‌ 
ட்டதற்குப்‌ பொருந்திவருகிறது என்று அறிஞர்கள்‌ கூறுகிறார்கள்‌. முதல்‌ 
லகையில்‌ தேவனோடு மனிதனுக்குரிய உறவைக்‌ குறித்த நான்கு 








கற்பனைகள்‌ எழுதப்பட்டிருந்தன. 
மனிதனோடு மனிதனுக்குரிய உறவை 
டடிருந்தன. 




















ங்களைக்‌ குறித்ததாக இருக்கிறது 














இரண்டாவது கற்பலகையில்‌ சக 


க்‌ குறித்த ஆறு கற்பனைகள்‌ எழுதப்‌ 


முதல்‌ நான்கு கற்பனைகளும்‌ மனிதன்‌ எவ்வாறு தேவனிடம்‌ 
பக்தியோடு இருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ குறிப்பிடுகிறபடியால்‌, பவுல்‌ 
“மனுஷருடைய அவபக்தி'' என்று குறிட்‌ 





பிடும்போது அவர்‌ மனிதர்கள்‌ இந்த 





முதல்‌ நான்கு கற்பனைகளையும்‌ மீறுவதைக்‌ குறிப்பிடுகிறார்‌ என்று 
அறிஞர்கள்‌ கருதுகிறார்கள்‌. அதாவது, மனிதன்‌ முதல்‌ நான்கு கற்பனை 








களையும்‌ மீறும்போது அவன்‌ அவ 








க்தியுடையவனாக இருக்கிறான்‌. 


“என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ உண்டாயிருக்க வேண்டாம்‌. 


மேலே வானத்திலும்‌, கீழே பூமியி 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 


லும்‌, பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலும்‌ 
ஒரு சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு 


விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்‌; நீ அவைகளை 








நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ வேண்ட 


ரம்‌; உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்‌ 


கிற நான்‌ எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ 


குறித்துப்‌ பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ 





நான்காம்‌ தலைமுறைமட்டும்‌ விசாரிக்‌ 


கிறவராயிருக்கிறேன்‌. என்னிடத்தில்‌ 


அன்புகூர்ந்து, என்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம்‌ 
தலைமுறைமட்டும்‌ இரக்கஞ்செய்கிறவராயிருக்கிறேன்‌. உன்‌ தேவனாகிய 


பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க நினைப்பாயாக 




















கிரியைகளையெல்லாம்‌ நடப்பிப்பாயாக; ஏழாம்‌ நாளோ உன்‌ தேவனாகி। 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌; அதிலே நீயானாலும்‌, உன்‌ குமாரனானாலும்‌, உன்‌ 
குமாரத்தியானாலும்‌, உன்‌ வேலைக்காரனானாலும்‌, உன்‌ வேலைக்காரி 
யானாலும்‌, உன்‌ மிருகஜீவனானாலும்‌, உன்‌ வாசல்களில்‌ இருக்கிற 





கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக; கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தை வீணிலே வழங்குகிறவனைத்‌ தண்டியாமல்‌ விடார்‌. ஓய்வுநாளைட்‌ 





; ஆறுநாளும்‌ நீ வேலைசெய்து, உன்‌ 











அந்நியனானாலும்‌, யாதொரு வேலையும்‌ செய்ய வேண்டாம்‌. கர்த்தர்‌ ஆறு 
நாளைக்குள்ளே வானத்தையும்‌ பூமியையும்‌ சமுத்திரத்தையும்‌ அவை 
களிலுள்ள எல்லாவற்றையும்‌ உண்டாக்கி, ஏழாம்‌ நாளிலே ஓய்ந்திருந்தார்‌; 
ஆகையால்‌, கர்த்தர்‌ ஓய்வுநாளை ஆசீர்வதித்து, அதைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌'்‌ 





(யாத்‌. 20:3-11). 


31 


இரண்டாவது கற்பலகையில்‌ 
தேவனுடைய மக்களின்‌ உறவுகளைக்‌ 


எழுதப்பட்ட ஆறு கற்பனைகளும்‌ 
குறித்ததாக இருக்கிறபடியால்‌, பவுல்‌ 





““அநியாயம்‌'' என்று கூறும்போது, இந்த ஆறு கற்பனைகளையும்‌ மீறுவதைக்‌ 


குறிப்பிடுகிறார்‌. தங்கள்‌ உறவுகளில்‌ சரியானதைச்‌ செய்யத்‌ தேவனுடைய 
மக்கள்‌ தவறும்போது, அவர்கள்‌ அநீதியாக நடந்துகொள்கிறார்கள்‌: ““உன்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கெ 


நீடித்திருப்பதற்கு, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக; 


£டுக்கிற தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ 








கொலைசெய்யாதிருப்பாயாக. விப 





செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாகப்‌ பொய்ச்சாட்சி சொல்லா 








திருப்பாயாக. பிறனுடைய வீட்ை 








சாரம்‌ செய்யாதிருப்பாயாக. களவு 











இச்சியாதிருப்‌ 


£ஈயாக; பிறனுடைய 

















20:12-17). 


அவபக்திக்கும்‌ அநியாயத்துக்கும்‌ 





வெளிப்படுகிறது என்று பவுல்‌ எழுதும்‌ 
மோசேயும்‌, தீர்க்கதரிசிகளும்‌ கூறும்பே 


மனைவியையும்‌, அவனுடைய வேலைக்காரனையும்‌, அவனுடைய வேலைக்‌ 





காரியையும்‌, அவனுடைய எருதையும்‌, அவனுடைய கழுதையையும்‌, 


பின்னும்‌ பிறனுக்குள்ள யாதொன்றையும்‌ இச்சியாதிருப்பாயாக'' (யாத்‌. 




















எதிராக தேவகோபம்‌ 
போது, ““தேவகோபம்‌ என்று பவுலும்‌, 
£து, அவர்கள்‌ குறிப்பிடுவது என்ன?” 


என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்‌. தேவ 





கோபாக்கினையின்‌ கருத்துப்‌ படிவம்‌ 


|ழைய ஏற்பாட்டில்‌ மட்டுமே காணக்‌ 








கூடிய ஒன்று, அது வரலாற்றுக்கு 
பயபக்தியுள்ள மக்கள்‌ இப்போது ௮ 














முந்தையது, அது புராதனமானது, 


தை விசுவாசிப்பதில்லை என்று பல 








மக்கள்‌ நம்புகிறார்கள்‌. தேவகோபாக்கினையைக்‌ குறித்த ஒரு பிரசங்கத்தை 
நீங்கள்‌ சமீபத்தில்‌ எப்போது கேட்டீர்கள்‌? அல்லது ' “நீங்கள்‌ எப்போதாவது 











தேவகோபாக்கினையைக்‌ குறித்த பி 


என்றுகூட நாம்‌ கேட்கலாம்‌. 





மனிதனின்‌ பண்பு 
மனிதனின்‌ பண்பு எவ்வாறு 


ரசங்கத்தைக்‌ கேட்டிருக்கிறீர்களா ? '' 


வீழ்ச்சியடைந்தது என்று பவுல்‌ 





விவரிக்கும்போது, மூன்று முறை தேவன்‌ அவர்களை எவ்வாறு “ஒப்புக்‌ 
கொடுத்தார்‌'' என்று எழுதுகிறார்‌ (1:24, 26, 28). தேவன்‌ மனிதனைப்‌ 


பாவத்துக்கு ஒப்புக்கொடுத்துவிட்டு 
இதற்கு அர்த்தமல்ல. அவர்கள்‌ செய்ய 


ஒப்புக்கொடுத்தார்‌ என்பதே அர்த்தமாகும்‌. ஒவ்வொரு முறை இது நேரிடும்‌ 





போதும்‌, மனிதன்மீதான தேவனுடை। 


, அப்படியே விலகிவிட்டார்‌ என்று 
விரும்பியதற்குத்‌ தேவன்‌ அவர்களை 


குற்றச்சாட்டு, மனிதனுக்குத்‌ தேவன்‌ 





செய்த பதில்செயல்‌, மனிதனில்‌ 


பின்விளைவுகள்‌ இவைகளை நாம்‌ 








தேவன்‌ அனுமதித்த நன்னெறிப்‌ 
காணலாம்‌. இந்தப்‌ பகுதியை நாம்‌ 








“மானிடக்‌ குடும்பத்தின்‌ நன்னெறிப்பிரகாரமான வீழ்ச்சியைக்‌ குறித்த 
ஆய்வு” என்று நாம்‌ அழைக்க வேண்டும்‌. 


3 


2 


மனிதனுக்கு விரோதமான தேவனுடைய முதல்‌ குற்றச்சாட்டு அவர்கள்‌ 
“சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கிவைக்கிறார்கள்‌'' என்பதாகும்‌. 
யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ இயேசுவிடமிருந்து பாவம்‌ என்பது என்ன 
என்பதை நாம்‌ கற்றுக்கொள்ளும்‌ கோட்பாட்டுக்குப்‌ பொருத்தமாக 
இருக்கிறது. “ஒளி இல்லை, பாவம்‌ இல்லை'' என்பதே வரையறையாகும்‌. 

















ஆவிக்குரியபிரகாரமாகப்‌ பார்வையற்றிருப்பவர்களுக்குப்‌ 
பார்வையைக்‌ கொடுக்கும்‌ ஒளியாகத்‌ தாம்‌ இருப்பதாக இயேசுவானவர்‌ 
கூறியபோது, தங்களால்‌ பார்க்கமுடியும்‌ என்று பெருமிதம்‌ 
கொண்டவர்களின்‌ ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை அவர்‌ வெளிப்படுத்‌ 
தினார்‌. அப்போது பரிசேயர்கள்‌ அவரிடம்‌ தாங்கள்‌ ஆவிக்குரிய 
பிரகாரமாகப்‌ பார்வையற்றவர்கள்‌ என்று அவர்‌ கூறுகிறாரா என்று அவரிடம்‌ 
கேட்டார்கள்‌. அப்போது அவர்‌ “*நீங்கள்‌ குருடராயிருந்தால்‌ உங்களுக்குப்‌ 
பாவமிராது; நீங்கள்‌ காண்கிறோம்‌ என்று சொல்லுகிறபடியினால்‌ உங்கள்‌ 














பாவம்‌ நிலைநிற்கிறது'' என்றார்‌. மற்றொரு வேளையில்‌ அவர்‌ “நான்‌ வந்து 
அவர்களிடத்தில்‌ பேசாதிருந்தேனானால்‌ அவர்களுக்குப்‌ பாவமிராது; 





இப்பொழுதோ தங்கள்‌ பாவத்தைக்‌ குறித்துப்‌ போக்குச்‌ சொல்ல அவர்‌ 
களுக்கு இடமில்லை'' என்று கூறியிருக்கிறார்‌ (யோவான்‌ 9:40, 41; 15:22). 














மனிதனுக்கு விரோதமான தேவனுடைய முதல்‌ குற்றச்சாட்டு, மனிதன்‌ 
எவ்வாறு வேண்டுமென்றே வெளிச்சத்தை அல்லது தேவன்‌ அவனுக்கு 
வெளிப்படுத்த முயலும்‌ சத்தியத்தை அடக்கிவைக்கிறான்‌ என்பதைக்‌ 
குறித்ததாக இருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ அநீதியான வாழ்க்கையைக்‌ 
கடைப்பிடிக்கிறபடியால்‌, தேவன்‌ அவர்களுக்கு நீதியை வெளிப்படுத்தும்‌ 
போது, சத்தியத்தை அவர்கள்‌ புறக்கணிக்கிறார்கள்‌. மனிதன்‌ தன்னைச்‌ 
சுற்றிலும்‌ தேவனுடைய படைப்புகளைக்‌ காணும்போது, அவன்‌ 
படைத்தவரை உணர வேண்டும்‌ என்றும்‌, அவரைச்‌ சர்வவல்ல தேவனாக 
ஆராதிக்க வேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌ (ரோமர்‌ 1:18-23). 





இறையியலாளர்கள்‌ இதை ''இயற்கையின்‌ வெளிப்பாடு'' என்று 
குறிப்பிடுகிறார்கள்‌. இயற்கையை நோக்கிப்‌ பார்ப்பதின்மூலம்‌ மனிதன்‌ 
இரட்சிக்கப்பட முடியும்‌ என்று பவுல்‌ இங்கே கூறவில்லை. என்றாலும்‌, 
மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முதல்‌ படி, நீதியான வாழ்க்கையைப்‌ பற்றித்‌ 
தேவன்‌ அவனுக்கு வெளிப்படுத்த முயன்ற வெளிச்சத்தை அவன்‌ 
வேண்டுமென்றே அடக்கிவைத்ததேயாகும்‌ என்று பவுல்‌ போதிப்பதாக நான்‌ 
நம்புகிறேன்‌. 























மனிதனுக்கு விரோதமான தேவனுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு, 
தேவன்‌ தம்மை மனிதருக்கு வெளிப்படுத்தும்போது, மனிதன்‌ அவரைத்‌ 
தேவன்‌ என்று மகிமைப்படுத்துவதில்லை, அவருக்குரிய இடத்தைத்‌ தனது 


33 


வாழ்க்கையில்‌ கொடுப்பதில்லை என்பதாகும்‌. தேவன்‌ நமக்கு ஏதுமாக 
இருப்பாரானால்‌, அவர்‌ நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
எல்லாமுமாக இருக்கும்வரையில்‌ அவர்‌ நமக்கு ஏதுமாக இருப்பதில்லை. 
தேவனுக்கு முதலிடம்‌ கொடுக்கத்‌ தவறியது மனிதனுடைய வீழ்ச்சியின்‌ 
இரண்டாவது படி என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 


மனுக்குலம்‌ நன்றியுடையதாக இருக்கவில்லை என்பதே மனிதனுக்கு 
விரோதமான தேவனுடைய மூன்றாவது குற்றச்சாட்டாகும்‌. இது 
நன்றியில்லாமை என்ற பாவத்தைப்‌ பெரிதுபடுத்திக்‌ காட்டுகிறது. பிறகு 
மனிதனுடைய பண்பின்‌ வீழ்ச்சியில்‌ இடம்‌ கொண்ட நீண்ட பாவங்களின்‌ 
ட்டியலைப்‌ பவுல்‌ கொடுக்கிறார்‌; அன்றும்‌ இன்றும்‌ உலகத்தில்‌ இவை 
காணப்படுகின்றன. பவுல்‌ இளம்‌ போதகனான தீமோத்தேயுவுக்கு எழுதிய 
இரண்டாம்‌ நிருபத்தின்‌ மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌, கடைசி காலங்களில்‌ 
மனிதர்கள்‌ நன்றியறியாதவர்களாக இருப்பார்கள்‌ என்று குறிப்பிடுகிறார்‌ (வச. 
1-5). 

















இந்த நன்னெறிக்கு விரோதமான பின்விளைவுகள்‌ மனிதனில்‌ 
அதிகரித்தபோது அவன்‌ இன்னும்‌ மோசமானவனானான்‌. “தேவனை 
அறியும்‌ அறிவைப்‌ பற்றிக்கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்த 
படியால்‌, தகாதவைகளைச்‌ செய்யும்படி, தேவன்‌ அவர்களைக்‌ கேடான 
சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. அவர்கள்‌ சகலவித அநியாயத்தினாலும்‌, 
வேசித்தனத்தினாலும்‌, துரோகத்தினாலும்‌, பொருளாசையினாலும்‌, 
குரோதத்தினாலும்‌ நிறையப்பட்டு; பொறாமையினாலும்‌, கொலையினாலும்‌, 
வாக்குவாதத்தினாலும்‌, வஞ்சகத்தினாலும்‌ வன்மத்தினாலும்‌ நிறைந்தவர்‌ 
களுமாய்‌, புறங்கூறுகிறவர்களுமாய்‌, அவதூறுபண்ணுகிறவர்களுமாய்‌, 
தேவபகைஞருமாய்‌, துராகிருதம்பண்ணுகிறவர்களுமாய்‌, அகந்தையுள்ள 
வர்களுமாய்‌, வீம்புக்காரருமாய்‌, பொல்லாதவைகளை யோசித்துப்‌ 














பிணைக்கிறவர்களுமாய்‌, பெற்றாருக்குக்‌ கீழ்ப்படியாதவர்களுமாய்‌, 
உணர்வில்லாதவர்களுமாய்‌, உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய்‌, 





சுபாவ அன்பில்லாதவர்களுமாய்‌, இணங்காதவர்களுமாய்‌, இரக்கமில்லாத 
வர்களுமாய்‌ இருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்கள்‌ 
மரணத்திற்குப்‌ பாத்திரராயிருக்‌ கிறார்களென்று தேவன்‌ தீர்மானித்த நீதியான 
தீர்ப்பை அவர்கள்‌ அறிந்திருந்தும்‌, அவைகளைத்‌ தாங்களே செய்கிறது 
மல்லாமல்‌, அவைகளைச்‌ செய்கிற மக்களிடத்தில்‌ பிரியப்படுகிறவர்‌ 
களுமாயிருக்கிறார்கள்‌'' (ரோமர்‌ 1:28-32). 








தேவனுடைய குணாதிசயம்‌ 





வேதாகமம்‌ தேவகோபத்தைப்‌ பற்றிக்‌ கூறும்போது, அது மானிடராகிய 
நாம்‌ அனுபவிக்கும்‌ ஒரு உணர்வை விவரிக்கவில்லை. எபிரெய மொழியில்‌ 


“கோபாக்கினை'' என்ற சொல்‌ சுவாரசியமான ஒரு சொல்லாகும்‌. அது 


34 





“கடந்து செல்லுவது'' என்று அர்த்தப்படுகிறது. தேவனுடைய பண்பு மற்றும்‌ 
இயல்பின்‌ சாரம்சம்‌ அன்பேயாகும்‌. ஆனால்‌ அன்பு மட்டுமே தேவனுடைய 
ண்பு என்று கூறிவிட முடியாது. அவருடைய குணாதிசயத்தில்‌ பல்வேறு 
ண்புகள்‌ காணப்படுகின்றன. தேவனுடைய பண்புகளில்‌ ஒன்று பரிசுத்த 
மாகும்‌; அல்லது பரிபூரண நீதியாகும்‌. தேவனுடைய குணாதிசயம்‌, எது 
சரியானது, நீதியானது, நியாயமானது என்ற வரையறையின்‌ சாராம்சமாகும்‌. 
அவர்‌ நீதியுள்ளவராக இருக்கிறபடியால்‌, அவபக்தியைக்‌ குறித்தும்‌ 
அநியாயத்தைக்‌ குறித்தும்‌ அவர்‌ ஏதாவது செய்ய வேண்டியிருக்கிறது. 


























நீங்கள்‌ உலகக்கோப்பைக்‌ கால்பந்து இரசிகராக இருப்பீர்களானால்‌, 
ஒரு தப்புக்காக நடுவர்‌ ஒரு அணிக்குத்‌ தண்டனை விதித்துவிட்டு, அதே 
தவறை மற்ற அணியினர்‌ வேண்டுமென்றே செய்தாலும்‌, “விளையாட்டு 
என்றால்‌ அப்படித்தான்‌ இருக்கும்‌'' என்று சொல்லிவிட்டு, புன்சிரிப்போடு 
தண்டனை கொடுக்காமல்‌ நகர்ந்துபோவாரானால்‌, உங்களுக்கு எப்படியிருக்‌ 
கும்‌? 
தேவனைப்‌ பரிபூரணமான நடுவராக நினைத்துப்‌ பாருங்கள்‌. அவர்‌ 
ரிபூரணமான நீதியும்‌ நியாயமும்‌ கொண்டவராக இருக்கிறார்‌. பரிபூரண 
நீதியைச்‌ சாராம்சமாகக்‌ கொண்ட குணாதிசயத்தை உடையவராயிருக்கிற 
டியால்‌, அவரால்‌ மனிதரின்‌ அவபக்தியையும்‌ அநியாயத்தையும்‌ காணாமல்‌ 
விட்டுவிட முடியாது. அவர்‌ எப்போதும்‌ பாவத்தைத்‌ தண்டித்தேயாக 
வேண்டும்‌. பாவத்தைக்‌ குறித்து அவர்‌ இந்த வகையில்‌ நடந்துகொள்வது 
அவருடைய குணாதிசயங்களில்‌ ஒன்றாகும்‌. எனவேதான்‌ தேவகோபம்‌ 
இத்தகைய காரியங்களுக்கு விரோதமாக வெளிப்படுகிறது என்று பவுல்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 
தேவன்‌ அவபக்தியையும்‌ அநியாயத்தையும்‌ பார்த்துகொண்டே 
யிருந்து கடைசியில்‌ பொறுமையிழந்து கோபப்படுகிறார்‌ என்று இதற்கு 
அர்த்தமல்ல. அவருடைய நீதியானதும்‌, பரிசுத்தமானதும்‌, நியாயமானது 
மான குணாதிசயத்துக்கு ஏற்றபடி, மனிதனின்‌ அவபக்தியும்‌ அநியாயமும்‌ 
ஒரு எல்லையை மீறும்போது ஏற்படும்‌ கோபத்தின்‌ காரணமாக, அவருடைய 
பண்பு அன்பிலிருந்து கோபத்துக்குக்‌ ''கடந்துசெல்லுகிறது'' என்பதே 
அர்த்தமாகும்‌. 






























































அவர்‌ இவ்வாறு கடந்துசெல்லும்போது, அநீதியானவர்களையும்‌ 
அவபக்தியுள்ளவர்களையும்‌ முழுமையாக அழித்துப்‌ போடுகிறார்‌. 
ஜலப்பிரளயத்தையும்‌, யோவேல்‌ போன்ற தீர்க்கதரிசிகளும்‌ அப்போஸ்தல 
னாகிய பேதுருவும்‌ குறிப்பிடும்‌ பயங்கரமான கர்த்தருடைய நாளையும்‌ நாம்‌ 
இதற்கு எடுத்துக்காட்டாகக்‌ கூறலாம்‌ (யோவேல்‌ 2:11, 31; 2 பேதுரு 3:10). 








உலகத்திலுள்ள ஒரு தகப்பனின்‌ அன்பு கோபமாக மாறக்‌ கூடும்‌. ஒரு 
ஏழு வயதுச்‌ சிறுமி கற்பழிக்கப்பட்டுக்‌ கொலைசெய்யப்பட்டாள்‌. தனது 





35 


மகளுக்கு இந்தக்‌ கொடுமையைச்‌ செய்தவனைப்‌ பிடித்துக்‌ காவல்‌ 
நிலையத்துக்குக்‌ கொண்டுவந்தபோது, அன்பான, சாந்தமான தகப்பன்‌ 





அங்கேயிருந்தார்‌. தனது அன்புக்குரிய மகளை அழித்துப்போட்ட அவனை 
அழித்துப்போட வேண்டுமென்று அந்தத்‌ தகப்பன்‌ அப்போது துடித்தபோது, 
அவரைத்‌ தடுக்க காவல்காரர்கள்‌ அதிகச்‌ சிரமப்பட வேண்டியிருந்தது. 














தேவகோபம்‌ என்றால்‌ என்ன என்பதைப்‌ புரிந்துகொள்ள இது நமக்கு 
உதவினாலும்‌, இது தேவனுடைய பண்பை மிகச்‌ சரியாக விவரிக்கும்‌ 
உருவகம்‌ அல்ல. ஏனென்றால்‌ இந்தத்‌ தகப்பன்‌ தன்‌ கட்டுப்பாட்டை இழந்து, 
வெறியினால்‌ நிரப்பப்பட்டான்‌. ஆனால்‌ தேவன்‌ அன்பிலிருந்து 








கோபத்துக்குக்‌ ““கடந்துசெல்லும்போது'', தேவன்‌ ஒருபோதும்‌ 
கட்டுப்பாட்டை இழப்பதில்லை என்பதை நான்‌ கண்டிருக்கிறேன்‌. 





இந்த நிருபத்தின்‌ இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌, நியாயத்தீர்ப்பில்‌ 
வெளிப்படும்‌ தேவனுடைய வருங்கால கோபாக்கினையைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ 
குறிப்பிடுகிறார்‌. பதின்மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ தேவனுடைய 
தற்போதைய கோபாக்கினையைக்‌ குறித்து விவரிக்கிறார்‌; அது 
அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்பவர்களுக்கு விரோதமான ஆக்கினையாகச்‌ 
சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராகச்‌ 
செயல்படுகிறவர்களுக்கு விரோதமாகக்‌ கடமையிலுள்ள உயரதிகாரிகளை 
அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. மூன்று முறை குறிப்பிடப்படும்‌ இந்த அதிகாரி 
சட்டத்தை மீறுகிறவர்களின்மீது தேவகோபத்தை வெளிப்படுத்துகிறார்‌. அவர்‌ 
“தேவஊழியக்காரன்‌'' என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. 












































1940 ஆம்‌ ஆண்டை அடுத்த ஆண்டுகளில்‌ அடால்ப்‌ ஹிட்லரையும்‌ 
அவனுடைய நாசிக்‌ கட்சியையும்‌ அழித்துப்போடும்படி பல நாடுகள்‌ 
ஒன்றாகச்‌ சேர்ந்தன. யூதர்களை முற்றிலுமாக அழித்துப்போடும்படி ஹிட்லர்‌ 
நோக்கம்கொண்டிருந்தான்‌. ஹிட்லர்‌ கொல்லப்படாதிருந்தால்‌, இன்று 
உலகத்தில்‌ ஒரு யூதன்கூட எஞ்சியிருக்க முடியாது. இந்தப்‌ பத்தாண்டு 
காலத்தில்‌ போரில்‌ ஈடுபட்ட பல பயபக்தியுள்ள விசுவாசிகள்‌, தாங்கள்‌ ஒரு 
தீய சக்திக்கு எதிரான தேவகோபத்தின்‌ வெளிப்பாட்டின்‌ கருவிகள்‌ என்று 
விசுவாசித்தார்கள்‌; அந்தத்‌ தீயசக்தி கொலைமுகாம்களில்‌ ஒரு கோடி 
மக்களைத்‌ திட்டமிட்டு கொன்றுகுவித்துக்‌ கொண்டிருந்தது. 
வேதாகமரீதியாகத்‌ தாங்கள்‌ ஒரு நீதியான போரில்‌ ஈடுபடுவதை அவர்கள்‌ 
உணர்ந்தார்கள்‌; யூதர்களை மட்டுமின்றி நாசிக்களால்‌ மனிதர்களைவிடக்‌ 


























கீழானவர்கள்‌ என்று மதிக்கப்பட்ட கோடிக்கணக்கானவர்களையும்‌ 


அச்சுறுத்திவந்த அந்தத்‌ தீய சக்திக்கு எதிராகத்‌ தாங்கள்‌ தேவகோபத்தின்‌ 


வெளிப்பாடாக இருப்பதாக அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. 


36 


அத்தியாயம்‌ நான்கு 
“தேவனுடைய நியாயத்தீர்ப்பு'' 
(2:1-29) 
பவுல்‌ தனது அருட்பணிப்‌ பயணத்தில்‌, பயங்கரமான கப்பற்சேதத்‌ 
துக்குப்‌ பிறகு, இறுதியாக ரோமாபுரியைச்‌ சென்றடைந்தபோது, அவர்‌ 
கைதியாக இருந்தாலும்‌, ரோம அதிகாரிகளால்‌ நன்றாக நடத்தப்பட்டார்‌. 


மற்றவர்கள்‌ அவரைச்‌ சந்திக்க வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டருந்தது. 
முதலாவதாக அவர்‌ ரோமாபுரியிலிருந்த யூதத்‌ தலைவர்களையே சந்திக்க 























விரும்பினார்‌. இயேசுவானவரையும்‌ தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ குறித்த 
காரியங்களை வேதவசனங்களைக்‌ கொண்டு அவர்‌ அவர்களோடு 


விவாதித்தார்‌ (அப்‌. 28:17-51). 








ரோமர்களுக்கு அவர்‌ இந்த நிருபத்தின்‌ இரண்டாம்‌ அதிகாரத்தை 
எழுதியபோது, ரோமாபுரியில்‌ அவரைச்‌ சந்திக்கப்போகும்‌ யூதர்களோடு 
அவர்‌ விவாதித்த அதே காரியங்களையே இங்கேயும்‌ எழுதுகிறார்‌. 
வரவிருக்கும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ கூறும்‌ 
காரியங்களை இந்தச்‌ சிறு புத்தகத்தில்‌ நான்‌ தொகுத்துக்‌ கூற விரும்புகிறேன்‌. 

முதலாம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ தேவனுடைய தற்போதைய நியாயத்‌ 
தீர்ப்பைக்‌ குறித்துக்‌ கூறுகிறார்‌. மனிதனின்‌ அவபக்தியானதும்‌ 
அநியாயமானதுமான குணாதிசயத்துக்கும்‌ செயல்களுக்கும்‌ எதிராகத்‌ 
தேவனுடைய கோபத்தின்‌ தற்போதைய வெளிப்பாடாக அது இருக்கிறது. 
இந்த இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ தேவனை வருங்கால நியாயத்‌ 
தீர்ப்பைக்‌ குறித்து முன்னறிவிக்கிறார்‌. மனிதனின்‌ அவபக்தியானதும்‌ 
அநியாயமானதுமான குணாதிசயம்‌ மற்றும்‌ செயல்களுக்கு எதிராகத்‌ 
தேவனுடைய கோபத்தின்‌ வருங்காலத்திய வெளிப்பாடாக அது இருக்கும்‌. 























மனிதனுடைய பாவகரமான குணத்துக்கு எதிரான பரிசுத்த தேவனின்‌ 
நடவடிக்கை எப்போதும்‌ இறுதியில்‌ நியாயத்தீர்ப்புக்கே அவனைக்‌ கொண்டு 
செல்லுகிறது. இது எப்போதும்‌ உண்மையாகும்‌. தேவன்‌ இறுதியில்‌ எவ்வாறு 
மனிதனின்‌ குணத்தை நியாயந்தீர்க்கிறார்‌ என்பதை வேதவசனங்களில்‌ 


37 





பாருங்கள்‌. ஆதியாகம புத்தகத்தில்‌ சோதோம்‌ கொமோரா பட்டணங்களின்‌ 
மீதான தேவனுடைய நியாயத்தீர்ப்பையும்‌, நோவாவின்‌ நாட்களில்‌ ஜலப்‌ 
பிரளயத்தின்போது மக்களுக்கு வழங்கப்பட்ட நியாயத்தீர்ப்பையும்‌ குறித்து 
நாம்‌ பார்க்கிறோம்‌ (ஆதி. 19:24-29; 6-9). 
எபிரெய நிருபத்தின்‌ ஆசிரியர்‌ ''ஒரேதரம்‌ மரிப்பதும்‌, பின்பு நியாயத்‌ 
தீர்ப்படைவதும்‌, மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே'' என்று கூறி 
யிருக்கிறார்‌ (எபி. 9:27). மரணத்திலும்‌ நியாயத்தீர்ப்பிலும்‌ நாம்‌ தேவனோடு 
சந்திக்க வேண்டிய இந்தச்‌ சந்திப்பைக்‌ குறித்த உண்மையான சுருக்கத்தைப்‌ 
பவுல்‌ இந்த இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ கொடுத்திருக்கிறார்‌. எபிரெய 
நிருபத்தின்‌ ஆசிரியருடைய கூற்றைப்‌ பவுல்‌ ஒப்புக்கொள்கிறார்‌. நாம்‌ 
மரணத்தைச்‌ சந்தித்தபிறகு ஒரு இறுதியான தேவனுடைய நியாயத்தீர்ப்‌ 
பையும்‌ சந்திக்க வேண்டும்‌. 
கண்டிப்பாக இறுதி நியாயத்தீர்ப்பு இருந்தேதீர வேண்டும்‌ என்று 
வேதாகமம்‌ தொடர்ந்து போதித்து வருகிறது. நமது வாழ்க்கையில்‌ அநீதிகளை 
நாம்‌ பார்க்கும்போது, கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு இருக்கும்‌ என்ற 
முடிவுக்கே நாம்‌ வர வேண்டியிருக்கும்‌ என்று சாலொமோன்‌ ஞானி 
முடிவாகக்‌ கூறியிருக்கிறான்‌ (பிர. 3:16-17; 12:13-14). பவுல்‌ மற்றும்‌ மற்ற 
புதிய, பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்களின்‌ எழுத்தின்படி வரவிருக்கும்‌ 
நியாயத்தீர்ப்பு நிச்சயமான ஒன்றாகும்‌. 
இந்தத்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கும்‌ 
என்று பவுல்‌ எழுதுகிறார்‌ (ரோமர்‌ 2:2). இந்த அதிகாரத்தில்‌, முதலில்‌ அவர்‌ 
யூதருக்கும்‌ பிறகு கிரேக்கர்‌ போன்ற புறஜாதியாருக்கும்‌, பிறகு செயல்படுத்து 
தல்‌ மூலமாக நமக்கும்‌ இதைக்‌ கூறுகிறார்‌. நாம்‌ மற்றவர்களை, குறிப்பாக சக 
விசுவாசிகளை, நியாயந்தீர்க்கும்‌ மனோபாவத்தைக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
ஆனால்‌ இந்தக்‌ கீழ்த்தரமான நியாயத்தீர்ப்பை ஒதுக்கித்‌ தள்ளும்‌ பவுல்‌, 
தேவன்‌ நம்‌ ஒவ்வொருவரையும்‌ குறித்து அறிந்திருக்கும்‌ சத்தியத்தின்‌ 
அடிப்படையில்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்பதைத்‌ தெளிவாக 
எடுத்துக்‌ கூறுகிறார்‌. இதைத்‌ தெளிவுபடுத்திய பின்பு தேவனுடைய இந்த 
நியாயத்தீர்ப்பிலிருந்து எவரும்‌ தப்ப முடியாது என்றும்‌ கூறுகிறார்‌ (வச. 3). 
பிறகு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு கூட்டிக்‌ கணக்கெடுப்பதாக 
இருக்கும்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. நாம்‌ நமது பாவங்களின்‌ காரணமாக 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பை நம்மீது குவித்துக்கொள்கிறோம்‌ என்று பவுல்‌ 
கூறுகிறார்‌. அந்தப்‌ பாவங்கள்‌ நியாயத்தீர்ப்புக்காகக்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌. இந்தப்‌ பின்னணியில்‌, தேவனுடைய நீடிய பொறுமையின்‌ 
காரணமாகவும்‌, அவருடைய நன்மையானது நம்மை மனந்திரும்புதலுக்கு 
வழிநடத்த வேண்டும்‌ என்பது அவருடைய ஒழுங்கு என்கிறபடியாலும்‌, 
தேவன்‌ நமது பல பாவங்களைச்‌ சகித்துக்கொண்டிருக்கிறார்‌ என்று பவுல்‌ 
போதிக்கிறார்‌ (வச. 4, 5). 


































































































38 


பேதுருவும்‌ தனது இரண்டாம்‌ நிருபத்தில்‌ இதே சத்தியத்தைப்‌ 
போதிக்கிறார்‌. எவரும்‌ அழிந்துபோவது தேவனுடைய விருப்பமில்லை 
என்றும்‌, அனைவரும்‌ மனந்திரும்புதலுக்குள்ளும்‌ இரட்சிப்புக்குள்ளும்‌ வர 














வேண்டும்‌ என்பதுவே அவருடைய 


விருப்பம்‌ என்றும்‌ பேதுரு கூறுகிறார்‌ 


(2 பேதுரு 3:9). புதிய ஏற்பாட்டுச்‌ சபையின்‌ இரண்டு பெரிய தலைவர்‌ 








களாகிய இவர்கள்‌ தேவனுை 





தவிர்க்க முடியாததாகவும்‌, கூட்டிக்‌ 


நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியும்‌, 








கணக்குக்‌ கொடுக்கும்படியாகவும்‌ 





இருக்கும்‌ என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள்‌. 


பவுல்‌ அடுத்து தேவனுடைய 


நியாயத்தீர்ப்பு நீதியுள்ள தீர்ப்பாக 


இருக்கும்‌ என்று எழுதுகிறார்‌ (வச. 5). நாம்‌ நியாயந்தீர்க்கப்படும்போது நாம்‌ 
அறிக்கையிடுவது அல்ல, நமது வாழ்க்கையில்‌ நாம்‌ எப்படி வாழ்ந்தோம்‌ 


என்பதே முக்கியமான காரியமாக இரு 
தேவனுக்காகவும்‌ கிறிஸ்துவுக்காகவு 





க்கும்‌. நாம்‌ என்ன செய்திருக்கிறோம்‌, 
ம்‌ என்ன செய்யவில்லை என்பவை 


களின்‌ அடிப்படையில்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இருக்கும்‌ (வச. 6). 
கொரிந்தியருக்குத்‌ தான்‌ எழுதிய நிருபத்திலும்‌ அவர்‌ நியாயத்தீர்ப்பைக்‌ 


குறித்த இதே சத்தியத்தைப்‌ போதிக்கிறார்‌ (2 கொரி. 5:10). 








இந்தப்‌ பின்னணியில்‌, செயல்படுவது அறிக்கையிடுவதைவிட அதிக 
முக்கியமானது என்பதைக்‌ குறித்து அவர்‌ தனது ஆண்டவரும்‌ இரட்சகரு 














மானவரின்‌ போதனையோடுகூட ஒத்துப்போகிறார்‌. நாம்‌ அறிக்கையிடுவது 


அல்ல, எப்படிச்‌ செயல்படுகிறோம்‌ என்பதே தேவனுடைய 





முக்கியமானது என்று இயேசுவானவர்‌ 


வந்திருக்கிறார்‌ (மத்‌. 7:24-27; லூக்கா 6:46). இயேசுவானவர்‌ தேவ 


ஆலயத்தைச்‌ சுத்திகரித்தபோது, சமய 








தைக்குறித்துக்‌ கேள்வியெழுப்பினார்கள்‌. இயேசு ஒரு உவமைக்கதையைக்‌ 
கொண்டு தமது கடுமையான செயலுக்கான அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார்‌. 





“ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர்‌ இ 
வந்து: மகனே, நீ போய்‌ இன்றைக்கு 


செய்‌ என்றான்‌. அதற்கு அவன்‌: மாட்டேன்‌ என்றான்‌; ஆகிலும்‌, பின்பு அவன்‌ 


பார்வையில்‌ 
மறுபடியும்‌ மறுபடியுமாக வலியுறுத்தி 











அதிகாரிகள்‌ அவருடைய அதிகாரத்‌ 





ருந்தார்கள்‌; மூத்தவனிடத்தில்‌ அவன்‌ 
என்‌ திராட்சத்தோட்டத்தில்‌ வேலை 





மனஸ்தாபப்பட்டுப்‌ போனான்‌. இளையவனிடத்திலும்‌ அவன்‌ வந்து, 








அப்படியே சொன்னான்‌; அதற்கு 
சொல்லியும்‌, போகவில்லை. இவ்‌ 











சித்தத்தின்படி செய்தவன்‌ என்று கேட்‌ 


உவமைக்கதை பே 


இந்த 


அவன்‌: போகிறேன்‌ ஐயா, என்று 





விருவரில்‌ எவன்‌ தகப்பனுடைய 
டார்‌'” (மத்‌. 21:28-381). 
உறுதியான உண்மை 


£திக்கும்‌ 


என்னவென்றால்‌, இவர்கள்‌ இருவரும்‌ ஒன்றை அறிக்கையிட்டுவிட்டு, 


மற்றொன்றைச்‌ செய்தார்கள்‌. அவ 


ர்களின்‌ செய்கை அவர்களுடைய 





அறிக்கையிடுதலுக்கு முரண்பாடாக இருந்தது. எனவே அவர்கள்‌ அறிக்கை 
யிட்டதற்கு எந்தவித அர்த்தமும்‌ இல்லை. அவர்களுடைய செய்கையே 


39 


முக்கியமானதாகும்‌. மானிடரீதியாகப்‌ பேசினால்‌ தமது அற்புதங்களே, 
அதாவது, செய்த செயல்களே, ஆதாரச்‌ சான்றுகள்‌ என்று இயேசுவானவர்‌ 


போதித்தார்‌. அவருடைய செயல்கள்‌ அவர்‌ 











தொவானவருடைய திராட்சத்‌ 


தோட்டத்தில்‌ இருப்பதை உறுதிப்படுத்தின என்றும்‌, ஆனால்‌ யாரிடம்‌ அவர்‌ 


இவைகளைக்‌ கூறினாரோ அவர்கள்‌ அப்‌ 
யிட்டாலும்‌, அவர்களுடைய செயல்கள்‌ அப்ப 


காட்டினா 


இந்த ரோமருக்கு எழுதப்ப 








ர்‌. 





படியிருப்பத 


ரக அறிக்கை 


டியில்லை என்று அவர்‌ சுட்டிக்‌ 


ட்ட நிருபத்தின்‌ மையச்‌ செய்தி நாம்‌ நமது 


நற்கிரியைகளினால்‌ நீதிமானாக்கப்படவில்லை, சிலுவையில்‌ கிறிஸ்து 











பட்சபாதமில்லாததாக இருக்கும்‌ என்று பவுல்‌ ௭ 


இந்த நிரு 


களாகப்‌ பிறந்திருக்கிறபடியால்‌ தங்களுக்கு இ 
என்று நம்பிவந்தார்கள்‌. அவர்‌ வெறும்‌ யூதன 


நியாயாதி 














வர்களும்‌ 


இருப்பீர்களானால்‌, பவுல்‌ உங்க 


வலியுறுத்தி, நாம்‌ நமது விசுவாச அறிக்கையி 


படாமல்‌, நமது கிரியைகளுக்காக நியாயந்தீர்க்கட்‌ 


நமக்காகச்‌ செய்துமுடித்த கிரியைகளினாலேயே நாம்‌ நீதிமானாக்கப்‌ 
படுகிறோம்‌ என்பதாக இருந்தாலும்‌, 
இயேசுவானவ 
நற்கிரியைகள்‌ 
விசுவாசத்தின்‌ காரண 
(யாக்‌. 2:21-24). 


இந்தப்‌ ே 


இந்த அதிகாரத்தில்‌ பவுல்‌ 
ர்‌ மற்றும்‌ யாக்கோபின்‌ வார்த்தைகளுக்கு ஒத்துப்போகிறார்‌: 
விசுவாசத்தைச்‌ செல்லக்கூடியதாக ஆக்குகின்றன, இந்த 
மாகவே தேவன்‌ நம்மை நீதிமான்‌ என்று அறிவிக்கிறார்‌ 


பாதனைக்குப்‌ பொருத்தமாக, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 





'முதுகிறார்‌ (வச. 11). பவுல்‌ 





பத்தை யாருக்காக எழுதினாரோ ௮ 





ந்த யூதர்கள்‌ 





பதியாகச்‌ சந்திக்கும்‌ வேளையில்‌ ே 





ன்‌ 








தாங்கள்‌ கிறிஸ்தவ குடும்பத்தில்‌ 
।யபக்தியுள்ள பெற்றோரைப்‌ பெற்றிருக்கிறபடிய 
ஞானஸ்நானம்‌ பெற்றிருக்கிறபடிய 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிறவர்கள்‌ இந்தப்‌ போதனை 
வேண்டும்‌. நன்னெறியைக்‌ கடைப்பிடித்து நேர்மை 














பிறந்திருக்கிறபடியாலும்‌, 
£லும்‌, சிறு வயதிலேயே 
£லும்‌, தாங்கள்‌ இரட்சிக்கப்‌ 


தாங்கள்‌ பூதர்‌ 


ரட்சிப்பு அவசியமில்லை 
£க இருப்பது தேவனை 
ரதுமானதாக இராது என்று 
மூலமாக நியாயந்தீர்க்கப்‌ 
டுவோம்‌ என்று கூறுகிறார்‌. 











யான வாழ்க்கை வாழ்கி 


ட்டிருப்பதா 


யக்‌ கவனிக்‌ 








ஒ 8 9 





இதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. நீங்கள்‌ இத்தகைய ஒருவராக 








ளுக்கே இந்த எச்சரிப்பைக்‌ கொடுக்கிறார்‌: 


உங்கள்‌ பயபக்தியான பாரம்பரியத்தினாலோ அல்லது நற்குணத்தினாலோ, 
நேர்மையினாலோ நீங்கள்‌ இரட்சிப்பைப்‌ பெற 


இதைத்‌ தொடர்ந்து 
குடும்பத்தில்‌ பிறந்தவர்கள்‌ தாங்கள்‌ கூறுகிறப 
என்று அவர்‌ கூறுகிறா 

















முடியாது. 


பவுல்‌ ஒரு பெரிய அறைகூவலை விடுக்கிறார்‌. யூதக்‌ 








40 


ர்‌. தேவன்‌ தங்களுக்கு நிப 
கொடுத்திருந்தபடியாலும்‌, மற்றவர்களுக்குத்‌ தேவனுலை 
களைப்‌ போதிக்கும்படி அவரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்‌ 


டி நடந்துகா। 





வேண்டும்‌ 


பாயப்பிரமாணத்தைக்‌ 





ய பிரமாணங்‌ 








டிருந்ததாலும்‌ 


யூதர்கள்‌ பெருமையோடிருந்தார்கள்‌. அவர்கள்‌ புறஜாதியாரை 
““பேதைகளாகக்‌'' கருதினார்கள்‌. ஏனென்றால்‌, ஒரு யூதரோடு 
ஒப்பிடும்போது புறஜாதியார்‌ ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது 
உணர்வோ உள்ளவர்களாக இருக்கவில்லை. அவர்கள்‌ தங்களை ஆவிக்குரிய 
“பிதாக்களாகவும்‌'' தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அறியாதவர்‌ 
களைக்‌ ““குழந்தைகளாகவும்‌'' கருதினார்கள்‌. மற்றவர்கள்‌ அந்தகாரத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌ என்றும்‌, தாங்கள்‌ ஆவிக்குரியரீதியாகப்‌ பார்வையற்றவர்‌ 
களுக்கு வழிகாட்டிகள்‌ என்றும்‌ கருதினார்கள்‌. 











என்றாலும்‌, அவர்கள்‌ தாங்கள்‌ அறிக்கையிடுவதைச்‌ செய்துகாட்ட 
வேண்டுமென்று பவுல்‌ கடுமையாக அறைகூவல்‌ விடுக்கிறார்‌. தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்தின்‌ போதகர்களாகிய அவர்கள்‌ அந்த நியாயப்பிரமாணத்‌ 
துக்குக்‌ கீழ்ப்படிகிறார்களா? அவர்‌ பத்துக்‌ கற்பனைகளில்‌ பல கற்பனை 
களைக்‌ குறிப்பிடுகிறார்‌. களவுசெய்யக்‌ கூடாது என்று மற்றவர்களுக்குப்‌ 
போதிக்கும்‌ அவர்கள்‌ களவுசெய்யாமல்‌ இருக்கிறார்களா? அவர்கள்‌ 
கோவில்களைக்‌ கொள்ளையிடலாமா என்று அவர்‌ நேரடியாகக்‌ கேட்கிறார்‌. 








அவர்கள்‌ சிறையிருப்புக்குப்‌ பிறகு விக்கிரகாராதனையைப்‌ 
புறக்கணிக்க வேண்டும்‌ என்பதில்‌ அதிக வைராக்கியத்தோடு இருந்தபடியால்‌ 
பிறஜாதியாரின்‌ கோவில்களிலிருந்து சிலைகளைத்‌ திருடுவதைக்‌ குற்றமாக 
நினைக்கவில்லை. இந்தச்‌ சிலைகள்‌ பொன்‌, வெள்ளி, விலையுயர்ந்த 
நவரத்தினங்களால்‌ செய்யப்பட்டிருந்தபடியால்‌ அவர்கள்‌ அதை அதிக 
விலைக்கு விற்றார்கள்‌. தேவன்‌ விக்கிரகங்களை வெறுக்கிறபடியால்‌ இது 
உண்மையில்‌ களவுசெய்வது அல்ல என்று அவர்கள்‌ வாதிட்டார்கள்‌. 





ஒரு மனிதன்‌ குறிப்பாக சமயப்பிரகாரமான ஒரு மனிதன்‌ தனது பாவ 
கரமான நடத்தையை நியாயப்படுத்துவதில்‌ திறமைபடைத்தவனாக 
இருக்கிறான்‌. யூதர்கள்‌ தாங்கள்‌ அறிக்கையிடுவதற்கு மாறாகச்‌ செயல்பட்டு 
வருகிறபடியால்‌, அவர்கள்‌ புறஜாதியாருக்கு மத்தியில்‌ தேவனுடைய நாமம்‌ 
தூஷிக்கப்படுவதற்கு இடம்கொடுக்கிறார்கள்‌ என்று பவுல்‌ அவர்கள்‌ மீது 
குற்றம்சாட்டுகிறார்‌. நமது வாழ்க்கையோடு இதைப்‌ பொருத்திப்‌ பார்க்கும்படி 
யாக நான்‌ உங்களிடம்‌ ஒரு கேள்வி கேட்கிறேன்‌. நீங்கள்‌ உங்கள்‌ பயபக்தி 
ரான பாரம்பரியத்தின்மீது, அதாவது உங்கள்‌ பெற்றோரின்‌ விசுவாச 
அறிக்கையின்மீது நம்பிக்கை வைத்திருப்பீர்களானால்‌, உங்கள்‌ செயல்பாடு 
உங்கள்‌ விசுவாச அறிக்கைக்கு முரண்பாடானதாக இருக்கிறதா? 



































யாருக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டதோ 
அவர்கள்‌ நியாயப்பிரமாணத்தினால்‌ நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌ என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌ (வச. 12-15). அவர்‌ ஆமோஸ்‌ போன்ற தீர்க்கதரிசிகளின்‌ 
போதனைகளை ஒத்துக்கொள்கிறார்‌. அதிகமான ஆவிக்குரிய சிலாக்கியத்‌ 
தையும்‌ சாதகமான நிலையையும்‌ பெற்றிருப்போமானால்‌, தேவனுக்கு 


41 








முன்பாக அதிகமான ஆவிக்குரிய பொறுப்பும்‌ கணக்குக்கொடுக்கும்‌ 
தேவையும்‌ நமக்கு உண்டு என்று ஆமோஸ்‌ போதித்தார்‌ (ஆமோஸ்‌ 5:21- 
27). தங்களுக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்ட 
அற்புதத்தைக்‌ குறித்து யூதர்கள்‌ அதிகமாகப்‌ பெருமைகொண்டிருந்தார்கள்‌. 


யாருக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டதோ அவர்கள்‌ 























தேவனுடைய நியாயப்பிரமாணத்தினால்‌ நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌ 
என்பதைப்‌ பவுல்‌ வலியுறுத்திக்‌ கூறுகிறார்‌. 





இயேசுகிறிஸ்துவினால்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வழங்கப்படும்‌ 
என்று அவர்‌ கூறுகிறார்‌. தேவன்‌ நியாயந்தீர்க்கும்‌ அனைத்து அதிகாரத்தையும்‌ 
தமது குமாரனுக்கே கொடுத்திருக்கிறார்‌ என்று இயேசுவானவர்‌ கூறியதற்கு 
இது ஒத்துப்போகிறது (யோவான்‌ 5:22). பவுல்‌ இயேசுவானவரின்‌ 
போதனைக்கு முரண்பாடாகப்‌ போதிக்கிறார்‌ என்று கூறி அவரை 
ம 
G 





திப்பிழக்கச்‌ செய்யச்‌ சிலர்‌ முயலுகிறார்கள்‌. ஆனால்‌ அவருடைய 
பாதனை இயேசுவானவரின்‌ போதனைக்கு இணையானதாகவும்‌, அதை 
க 
ம்‌ 





உறுதிப்படுத்துவதாகவும்‌ இருக்கிறது. சில வேளைகளில்‌ அவர்‌ புதிதா 
வெளிப்பாட்டைப்‌ பெறும்போது தனது ஆண்டவரின்‌ போதனையை இன்னு 
அதிகமாக விரிவுபடுத்துகிறார்‌; எடுத்துக்காட்டாக, திருமணத்தைக்‌ குறித்த 
அவருடைய போதனையையும்‌, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்‌ (இது 
இயேசுவானவரின்‌ வருகையின்‌ ஒரு பகுதியாகும்‌) குறித்த போதனையையும்‌ 
நாம்‌ குறிப்பிட லாம்‌ (1 கொரி. 7; 1 தெச. 4:13-18). 


























அவர்‌ இயேசுவானவர்‌ கூறிய ஒரு கருப்பொருளைக்‌ குறித்துப்‌ 
போதிக்கும்போது எப்போதுமே இயேசுவானவர்‌ போதித்ததுபோலவே 
போதித்தார்‌. இதற்கு எடுத்துக்காட்டாக, திருமணம்‌ குறித்த கொரிந்தியரின்‌ 
கேள்விக்கு அவர்‌ அளித்த பதிலை நாம்‌ குறிப்பிடலாம்‌ (1 கொரி. 7). 























பிறகு, பவுல்‌ உட்புறமும்‌, வெளிப்புறமும்‌ ஒரு யூதனாக இருப்பதைக்‌ 
குறித்துப்‌ போதிக்கிறார்‌. ஒரு யூதனாக இருப்பதின்‌ உள்ளான உண்மைக்கு 
விருத்தசேதனம்‌ வெளியரங்கமான அறிக்கையிடுதலாக இருக்கிறபடியால்‌, 
பல யூதர்கள்‌ வெளியரங்கமாக விருத்தசேதனம்‌ செய்து கொண்டாலும்‌, 
உள்ளுக்குள்‌ உண்மையான விருத்தசேதனைத்தை அறிக்கையிடவில்லை 
என்பதை அவர்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. பிறகு “இருதயத்தில்‌ உண்டாகும்‌ 
விருத்தசேதனத்தைக்‌'' குறித்து அவர்‌ கூறுகிறார்‌. 

விருத்தசேதனம்‌ என்பது உண்மையில்‌, பரிசுத்தமாக்கப்படுதல்‌ அல்லது 
தேவனுக்காகப்‌ பிரித்தெடுக்கப்பட்டு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு 
வெளியரங்கமான அறிக்கையிடுதலாகும்‌. இந்த யூதர்கள்‌ இருதயத்தில்‌ 
விருத்தசேதனம்‌ பெற வேண்டுமென்று பவுல்‌ போதித்தபோது, அவர்கள்‌ 
தேவனுக்காகப்‌ பிரித்தெடுக்கப்பட்டு, தங்கள்‌ இருதயத்தில்‌ பரிசுத்தமுள்ள 
வர்களாக வாழ வேண்டும்‌ என்று அவர்‌ அறிவுறுத்துகிறார்‌. இருதயமே 

42 


























அவர்கள்‌ தீர்மானங்கள்‌ எடுக்கும்படி தூண்டுகிற சித்தம்‌ குடிகொண்டுள்ள 
இடமாக இருக்கிறது. 

தேவனுக்கு முன்பாகவும்‌ மனிதருக்கு முன்பாகவும்‌ ஒரு யூதனாக 
இருப்பது என்றால்‌ என்ன என்பதைச்‌ செயல்பூர்வமாகக்‌ காட்டும்‌ வகையில்‌ 
ஒரு யூதனாக அறிக்கையிடுவதை உறுதிப்படுத்த வேண்டும்‌ என்ற 
போதனையோடு அவர்‌ நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்த தனது போதனையின்‌ 
இந்தப்‌ பரிமாணத்தை முடித்துவைக்கிறார்‌. 

இந்தப்‌ பின்னணியில்‌, தான்‌ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினிடமிருந்து 
கற்றுக்கொண்ட ஒரு கொள்கையைப்‌ பவுல்‌ வெளிப்படுத்துகிறார்‌. அவர்‌ 
நிச்சயமாக ஒரு பரிசேயனாக இந்தக்‌ கொள்கையைக்‌ கற்றுக்கொள்ளவில்லை. 
அவர்‌ கொரிந்தியருக்குத்‌ தான்‌ எழுதிய இரண்டாவது நிருபத்திலும்‌ இந்தக்‌ 
கொள்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌; அவர்‌ இதை ''நியாயப்பிரமாணத்‌ 
தின்‌ எழுத்துக்கு'' எதிரான ''நியாயப்பிரமாணத்தின்‌ ஆவி'' என்று குறிப்பிடு 
கிறார்‌ (2 கொரி. 3:6). இந்த அதிகாரத்தில்‌, ஒரு உண்மையான யூதனாக 
இருப்பது என்ற அர்த்தத்தின்‌ ஆவியைக்‌ குறித்து விவரிக்கிறார்‌ என்று நாம்‌ 


கூறலாம்‌. 























யூதரல்லாத ரோம விசுவாசிகளுக்கும்‌ உங்களுக்கும்‌ எனக்கும்‌ இதில்‌ 
ஒரு திட்டவட்டமான தனிப்பட்ட போதனை காணப்படுகிறது. நாம்‌ 
சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம்‌ என்பதற்கும்‌, இயேசுகிறிஸ்துவோடு 
அவருடைய மரணத்திலும்‌ உயிர்த்தெழுதலிலும்‌ நம்மை ஒருமுகப்படுத்திக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ என்பதற்கும்‌, ஞானஸ்நானமானது வெளியரங்கமான 
அறிக்கையிடுதலாக இருக்கிறது. இயேசுவானவர்‌ தமது பிரதான கட்டளை 
யில்‌ ஞானஸ்நானத்தைக்‌ குறித்துக்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌. அது 
தனிப்பட்ட ஒரு தீர்மானத்திற்குப்‌ பொதுவான ஒரு அறிக்கையாக 
இருக்கிறது. 

ஒரு ஆணும்‌ பெண்ணும்‌ திருமணம்செய்துகொள்ளும்படி தனிப்பட்ட 
முறையில்‌ தீர்மானிக்கும்போது, அவர்களுடைய திருமண ஆராதனை 
அவர்கள்‌ ஏற்கெனவே செய்துகொண்ட தனிப்பட்ட தீர்மானத்துக்கு 
வெளியரங்கமான அறிவிப்பாக இருக்கிறது. நாம்‌ இயேசகிறிஸ்துவை நமது 
இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவருக்கு நமது இருதயத்தை 
ஒப்புக்கொடுக்கத்‌ தீர்மானிக்கும்போது, அது ஒரு தனிப்பட்ட தீர்மானமாக 
இருக்கிறது. நமது ஞானஸ்நானம்‌ அந்தத்‌ தனிப்பட்ட தீர்மானத்துக்கு 
வெளியரங்கமான அறிவிப்பாக இருக்கிறது. என்றாலும்‌ யூதர்கள்‌ 
விருத்தசேதனத்தின்‌ உண்மையான அடையாளம்‌ இல்லாமல்‌ வெறும்‌ 
சடங்காக அதைச்‌ செய்ததுபோல, நாமும்‌ உண்மையான உணர்வில்லாமல்‌ 
இன்று ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 
































நாம்‌ வெளியரங்கமாக எதை அறிக்கையிடுகிறோமோ அதைக்‌ குறித்த 
உண்மையான இருதயத்தின்‌ நிலையைக்‌ குறித்து நாம்‌ தேவனுக்குக்‌ 
43 


கணக்குக்கொடுக்க வேண்டியிருக்கும்‌ என்பதைப்‌ பவுல்‌ வலியுறுத்துகிறார்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பின்‌ நாளிலே நியாயத்தீர்ப்புப்‌ பெறுபவர்களின்‌ 
அந்தரங்கங்கள்‌ (நோக்கங்கள்‌) வெளியாகும்‌ என்று கூறுவதோடு அவர்‌ 
உண்மையான யூதனாக இருப்பதுகுறித்த தனது கருப்பொருளைத்‌ துவங்கு 
கிறார்‌ (2:16). நியாயத்தீர்ப்பின்போது தேவன்‌ நமது செயல்களுக்குப்‌ 








பின்னாலுள்ள அந்தரங்கமான செயல்களை வெளிப்படுத்தும்போதுதான்‌ நாம்‌ 
பாராட்டுக்குரியவர்களா என்பது வெளிப்படுத்தப்படும்‌ என்று பவுல்‌ 
கொரிந்திய நிருபத்தில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌ (1 கொரி. 4:3-5). 











தாவீதும்‌ எரேமியாவும்‌ நமது இருதயத்தின்‌ உள்ளான நோக்கங்களைக்‌ 
குறித்து எச்சரித்து, நமக்கு அறைகூவல்‌ விடுக்கிறார்கள்‌. நமது இருதயம்‌ 
திருக்குள்ளதும்‌ மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று எரேமியா கூறுகிறார்‌. 
பிறகு “அதை (இருதயத்தின்‌ இரகசியங்களையும்‌ செயல்நோக்கங்களையும்‌) 
அறியத்தக்கவன்‌ யார்‌?'' என்று கேள்வியெழுப்புகிறார்‌. தேவன்‌ மட்டுமே 
இருதயத்தை அறிந்திருக்கிறார்‌ என்று அவர்‌ தானே தனது கேள்விக்குப்‌ 
1திலுமளிக்கிறார்‌ (எரே. 17:9, 10). 

















தாவீது தனது சிந்தையில்‌ இருக்கக்கூடாத சிந்தனைகளையும்‌, தன்‌ 
இருதயத்தில்‌ இருக்கக்கூடாத நோக்கங்களையும்‌ தனக்கு வெளிப்படுத்துமாறு 
தேவனிடம்‌ வேண்டிக்கொள்ளும்போது அவர்‌ அசாதாரணமான 
பகுத்தறிவையும்‌ ஞானத்தையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. தான்‌ நித்திய 
வழியிலே நடக்க விரும்புகிறபடியால்‌, தேவன்‌ தனது இருதயத்தின்‌ 
அந்தரங்கத்தை வெளிப்படுத்தும்போது, தான்‌ அதை அறிக்கையிட்டு, 
விட்டுவிட முடியும்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌ (சங்‌. 139:23, 24). 








இந்த அதிகாரத்தில்‌, நாம்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பை எதிர்நோக்‌ 
கும்போது, நமது உள்ளான அந்தரங்கங்கள்‌ வெளியரங்கமாக்கப்படும்‌ என்று 
பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. இதைக்குறித்து நாம்‌ பெறும்‌ போதனை என்ன? பவுல்‌, 
எரேமியா, தாவீது இவர்களிடமிருந்து இப்போதே நமது இருதயத்தின்‌ 
நோக்கங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
நியாயத்தீர்ப்பின்போது அவை வெளிப்படுத்தப்படும்‌ வரையில்‌ நாம்‌ 
காத்திருக்கக்‌ கூடாது. பிறகு தாவீதைப்‌ போல நாமும்‌ அதை அறிக்கையிட்டு, 
மனந்திரும்பி, நமது இருதயத்திலும்‌ சிந்தையிலும்‌ இருக்கக்கூடாத சிந்தனை 
களிலிருந்தும்‌ நோக்கங்களிலிருந்தும்‌ நாம்‌ திரும்ப வேண்டும்‌. ஏனென்றால்‌ 
நாம்‌ நித்தியவழியிலே நடக்க விரும்புகிறோம்‌. 
































தனிப்பட்ட முறையிலும்‌ தியானரீதியிலும்‌ இந்த அதிகாரம்‌ 
அறிக்கையிடுதல்‌ மற்றும்‌ செயல்படுத்துதல்‌ குறித்த போதனைகளை நமக்குக்‌ 
கொடுக்கிறது. நாம்‌ மரித்து நியாயந்தீர்க்கப்படுவோம்‌ என்ற உண்மையை நாம்‌ 
நினைத்துப்‌ பார்க்கும்போது, நாம்‌ ஒரு குறிப்பிட்ட சபையில்‌ உறுப்பினராக 
இருக்கிறோமே என்று நம்பிக்கையோடு இருக்கிறோமா? அல்லது நமது நல்ல 


44 




















நடத்தையின்மீதோ அல்லது சுயநீதியான கிரியைகளின்மீதோ நம்பிக்கை 
வைத்திருக்கிறோமா? தாங்கள்‌ நல்லவராக நடந்து கொண்டிருப்பதாலும்‌, 
எவருக்கும்‌ தீங்குசெய்தாததினாலும்‌, தாங்கள்‌ நியாயத்தீர்ப்பு வேளையில்‌ 
பாதுகாப்பாக இருப்போம்‌ என்று இலட்சக்கணக்கானவர்கள்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. நீங்களும்‌ இப்படிப்பட்ட ஒரு நபரா? பவுல்‌ 
யாருக்காக இந்த இரண்டாம்‌ அதிகாரத்தை எழுதினாரோ அந்த யூதர்களைப்‌ 
போலவே நாமும்‌ நடந்துகொண்டிருக்கிறோமா? 





நாம்‌ நமது இரட்சிப்புக்காக எதன்மீதும்‌ நம்பிக்கை வைக்கக்கூடாது 
என்று பவுல்‌ திட்டவட்டமாக இந்த அதிகாரத்தில்‌ கூறுகிறார்‌. நாம்‌ தொடர்ந்து 
அவருடைய இறையியல்‌ போதனைகளை ஆய்வுசெய்யும்போது, மரணம்‌ 
மற்றும்‌ நியாயத்தீர்ப்பின்‌ பின்னணியில்‌ எதன்மீது நம்பிக்கை வைக்க 


வேண்டும்‌ என்பதைத்‌ திட்டவட்டமாகக்‌ கற்றுக்கொள்வோம்‌. 




















45 


அத்தியாயம்‌ ஐந்து 
“விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுதல்‌”' 


இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ யூதர்களுக்கு அறைகூவல்‌ விடுத்தபிறகு 
பவுல்‌, யூதராக இருப்பதில்‌ ஏதேனும்‌ சிலாக்கியம்‌ இருக்கிறதா என்ற 
கேள்வியுடன்‌ மூன்றாவது அதிகாரத்தைத்‌ துவங்குகிறார்‌.பிறகு யூதராக 
இருப்பதின்‌ சிலாக்கியங்களை விவரிப்பதின்மூலம்‌ தனது கேள்விக்குத்‌ 
தானே பதிலளிக்கிறார்‌. முதலாவது அனுகூலமாக தேவன்‌ தமது வார்த்தை 
யாகிய நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌ என்று பவுல்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 


எல்லாரும்‌ நியாயப்பிரமாணத்தின்கீழாக... 











யூதர்கள்‌ தேவனுடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாவிட்டாலும்‌, 
அவர்களுடைய கீழ்ப்படியாமை தேவனுடைய நியாயப்பிரமாணம்‌ 
அறிவிக்கும்‌ சத்தியத்தைச்‌ செயல்பூர்வமாக்கிக்‌ காட்டுகிறது - அதாவது நாம்‌ 
அனைவரும்‌ பாவிகள்‌-- என்று பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. “தேவனே சத்திய 














பரர்‌ என்றும்‌, எந்த மனுஷனும்‌ பொய்யன்‌ என்றும்‌ சொல்வோமாக'' என்று 
அவர்‌ கூறுகிறார்‌ (வச. 4). இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ சுட்டிக்காட்டிய 
படி, தேவன்‌ தமது நியாயப்பிரமாணத்தை யூதரல்லாதவர்களின்‌ இருதயத்‌ 
திலும்‌ விதைத்திருக்கிறார்‌ என்பதைப்‌ புறஜாதியாரின்‌ மனச்சாட்சியும்‌ 
காட்டுகிறது (2:15). பிறகு அனைத்து மனிதரும்‌, அவர்கள்‌ யூதராக 
இருந்தாலும்‌ சரி, புறஜாதியாராக இருந்தாலும்‌ சரி, நியாயப்பிரமாணத்தின்‌ 
கீழாக இருக்கிறார்கள்‌ என்று அறிவிக்கிறார்‌. 

















தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்‌ செயல்களில்‌ ஒன்று நாம்‌ 
அனைவரும்‌ பாவிகள்‌ என்ற உண்மையை வெளிப்படுத்துவதாகும்‌. 
தேவனுடைய வார்த்தை நமது குறைபாடுகளை வெளிப்படுத்தும்‌ கண்ணாடி 
யைப்‌ போல இருக்கிறது என்றும்‌ நாம்‌ தினமும்‌ அதை நோக்கிப்‌ பார்க்க 





வேண்டும்‌ என்றும்‌ யாக்கோபு கூறுகிறார்‌ (யாக்‌. 1:23-24). தேவனுடைய 
வார்த்தை கொடுக்கப்பட்ட யூதர்கள்‌ அதற்குக்‌ கீழ்ப்படியாமற்‌ போனது எந்த 


46 


வகையிலும்‌ தேவனுடைய வார்த்தையை மதிப்பில்லாததாக ஆக்கிவிட 


வில்லை, மாறாக, அது வார்த்தையின்‌ 


அனைத்து மனிதரும்‌ பாவிகளே ௭ 


வெளிப்படுத்துவதே தேவனுடைய வ 
பிறகு அனைத்து மனிதரும்‌ 


டூ 


ஈவிகள்‌ என்று அறிவிப்பதற்கு அவர்‌ 
யன்படுத்துகிறார்‌ (சங்‌. 14:1-3; 











லட 











ப 
கொள்ளுகிறவர்களைப்‌ பவுல்‌ கடந்துகெ 
G 

அ 

போதிக்கவில்லையென்று பவுல்‌ திட்‌! 





ருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ பவுல்‌ அறி 


நோக்கத்தையே 


பாவத்தின்‌ பி 





53:1-3). மனி 








உறுதிப்படுத்துகிறது. 
“ன்ற மறுக்கமுடியாத உண்மையை 


ஈர்த்தையின்‌ நோக்கமாக இருக்கிறது. 


ரமாணத்தின்‌ கீழாக 
விக்கிறார்‌ (7:23). நாம்‌ அனைவரும்‌ 
பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களைப்‌ 
தனின்‌ பாவமானது 
தவனுடைய வார்த்தையை மதிப்புள்ளதாக்கி, அதை உறுதிப்படுத்துகிற 
டியால்‌, நன்மை வரும்படிக்குத்‌ தமை செய்வோமாக என்று சொல்லிக்‌ 
£ஈள்கிறார்‌. நாம்‌ பாவம்செய்யும்‌ 
பாது தேவனுடைய வார்த்தையை உண்மையானதாக்குகிறோம்‌ என்பதின்‌ 





டிப்படையில்‌ அவர்கள்‌ அப்படிச்‌ சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ அப்படிப்‌ 


வட்டமாக மறுக்கிறார்‌. 








தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்‌ நோக்கம்‌ ஒருபோதும்‌ நம்மை 





இரட்சிப்பதற்காகவல்ல என்று 
நியாயப்பிரமாணத்தின்‌ நோக்கம்‌ 











இரட்சிப்பும்‌ இரட்சகரும்‌ தேவை என்பதைக்‌ காட்டு 











பவுல்‌ கூறுகிறார்‌. 


பாவத்தை வெ 


தேவனுடைய 


ளிப்படுத்தி, நமக்கு 


வதாகும்‌. தேவனால்‌ 


நிறுவப்பட்டிருக்கும்‌ பரிபூரணத்‌ தகுதிநிலையை நம்மில்‌ எவராலும்‌ எட்ட 
முடியாது. இந்த உணர்வில்‌, நாம்‌ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை 





மீறவில்லை, அதுவே நம்மை மீறுகிறது. 











ஒரு பெரிய சிறைச்சாலையின்‌ குருவானவர்‌ சிறையில்‌ சேர்க்கப்பட 


விருக்கும்‌ குற்றவாளிகளுக்குச்‌ செய்தி 





யளிக்க அனுமதிக்கப்‌ 


பட்டார்‌. சிறைச்‌ 


சாலையின்‌ கதவினருகே இரண்டு பெரிய கற்பலகைகளில்‌ பத்துக்‌ கற்பனை 


களும்‌, இந்தக்‌ கைதிகள்‌ மீறிய அரசின்‌ சட்ட 


குருவானவர்‌ அவர்களோடு பேசுவ 





ங்களும்‌ எழுதப்பட்டிருந்தன. 
தற்கு முன்பாக, இந்தக்‌ கற்பலகை 


ஒன்றின்‌ அருகே நின்று அரசாங்கத்தின்‌ விதிகளையும்‌ பத்துக்‌ கற்பனை 


களையும்‌ வாசித்துக்கொண்டிருந்த ஒரு 








கைதியின்‌ அருகே சென்றார்‌. ““இந்தக்‌ 


கற்பனைகளில்‌ எவைகளை நீ மீறியிருக்கிறாய்‌?'' என்று அவர்‌ கேட்டார்‌. 
“ஐயா, நான்‌ இந்தக்‌ கற்பனைகளை மீறவில்லை. அவையே என்னை 





நொறுக்கிவிட்டிருக்கின்றன!'' என்று அந்தக்‌ கைதி பதிலளி 


இந்த மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌, நாம்‌ தவறு 
நமது நற்கிரியைகளினாலேயோ நாம்‌ ஒரு 








மாட்டோம்‌ என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. 





நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுக்கவில்லை. ப 
படியாகவே தேவன்‌ அவைகளைக்‌ கொடுத்தார்‌. “ 





த்தான்‌. 


சய்யாதிருப்பதினாலேயோ 
மாதும்‌ நீதிமானாக்கப்ப। 





தேவன்‌ இந்த நோக்கத்துக்காகத்‌ தமது 





வத்தை வெளிப்படுத்தும்‌ 





ாய்கள்‌ யாவும்‌ 


அடைக்கப்படும்படிக்கும்‌, உலகத்தார்‌ யாவரும்‌ தேவனுடைய ஆக்கினைத்‌ 
47 





தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும்‌, நியாயப்பிரமாணம்‌ சொல்லுகிற 
தெல்லாம்‌ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லு 
கிறதென்று அறிந்திருக்கிறோம்‌'' என்று பவுல்‌ எழுதுகிறார்‌ (வச. 19). 


தேவனுடைய வார்த்தை 





உங்கள்‌ வாயை அடைத்திருக்கிறதா? அல்லது 


இன்னும்‌ நீங்கள்‌ உங்கள்‌ சுயநீதியின்‌ மீது நம்பிக்கை வைத்து, உங்கள்‌ 


ஆவிக்குரிய மற்றும்‌ நன்னெறித்‌ தோல்விகளுக்குச்‌ சாக்குப்போக்குச்‌ 
சொல்லிப்‌ பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? 





இந்த அற்புதமான 
இதுவரை எழுதியிருப்ப 





நியாயப்பிரமாணமும்‌ 








இறையியல்‌ படைப்பில்‌ பவுல்‌ ஏவுதல்‌ பெற்று 
தெல்லாம்‌ வெகு அழகாகக்‌ காணப்படுகிறது. 


பவுலின்‌ வார்த்தைகளிலேயே அதிகமான ஏவுதல்‌ பெற்ற அருமையான 
பகுதிகளில்‌ இதுவும்‌ ஒன்றாக இருக்கிறது: “இப்படியிருக்க, நியாயப்பிரமாண 
மில்லாமல்‌ தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது; அதைக்‌ குறித்து 





தீர்க்கதரிசனங்களும்‌ சாட்சியிடுகிறது. அது 


இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினாலே பலிக்கும்‌ தேவநீதியே; 
விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும்‌ எவர்கள்மேலும்‌ அது பலிக்கும்‌, 





வித்தியாசமே இல்‌ை 
மகிமையற்றவர்களாகி, இ 
இயேசுவிலுள்ள மீட்பைக்‌ 


ல. எல்லாரும்‌ பாவஞ்செய்து, தேவ 
லவசமாய்‌ அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து 
கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்‌; தேவன்‌ 


பொறுமையாயிருந்த முற்காலத்தில்‌ நடந்த பாவங்களைத்‌ தாம்‌ பொறுத்துக்‌ 





கொண்டதைக்‌ குறித்துத்‌ த। 








மமுடைய நீதியைக்‌ காண்பிக்கும்பொருட்டாகவும்‌, 


தாம்‌ நீதியுள்ளவரும்‌, இயேசுவினிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவனை 
நீதிமானாக்குகிறவருமாய்‌ விளங்கும்படி, இக்காலத்திலே தமது நீதியைக்‌ 











காண்பிக்கும்பொருட்‌ 


£கவும்‌, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தைப்‌ 








பற்றும்‌ விசுவாசத்தினாலே பலிக்கும்‌ கிருபாதார பலியாக அவரையே 


ஏற்படுத்தினார்‌'' (3:21-2 


நீதிமானாக்கப்படுத 











6). 


லைக்‌ குறித்த பவுலின்‌ இறையியல்‌ போதனைக்கு 


மையமான இந்தப்‌ பகுதியில்‌, அவர்‌ மோசமான செய்தியை நமக்குக்‌ 





கொடுப்பதற்கு முன்பாக 





வெளிப்படுத்தப்பட்ட நீதி இருக்கிறது, அது வெறுமனே தேவனுடைய 








நியாயப்பிரமாணத்துக்கு 
நிருபம்‌ அறிவிக்கும்‌ நற்‌ 
நீதியான கிரியைகளின 
விசுவாசத்தின்‌ மூலமாகப்‌ 

















நற்செய்தியை நமக்கு அறிவிக்கிறார்‌. தேவனால்‌ 


க்‌ கீழ்ப்படிவதைக்‌ குறித்ததல்ல என்பதே இந்த 
சய்தியாகும்‌. இந்த நீதியை மனிதன்‌ தன்னுடைய 
£ல்‌ பெறாமல்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ மீதுள்ள 
பெற்றுக்கொள்கிறான்‌. சிலுவையில்‌ இரட்சிப்புக்‌ 





காக இயேசுகிறிஸ்து செய்துமுடித்த கிரியையின்மீது விசுவாசம்‌ வைக்கும்‌ 





எவரும்‌ இந்த நீதியைப்‌ 





பற்றுக்கொள்ள முடியும்‌. 


இப்போது அவர்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ பதினேழாம்‌ வசனத்தில்‌ தான்‌ 








கூறிய சத்தியத்தை வலியுறுத்தும்படியாக இப்போது அதை மறுபடியுமாக 


48 


எடுத்துக்‌ கூறுகிறார்‌. சுவிசேஷத்தினால்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ள நீதியைக்‌ 
குறித்துத்‌ தான்‌ ரோமாபுரியில்‌ பிரசங்கிப்பதற்குக்‌ கடன்பட்டிருப்பதாகவும்‌, 
ஆர்வம்கொண்டிருப்பதாகவும்‌ 
என்றும்‌ அப்போது கூறியிருந்தார்‌ (1:16, 17). தேவன்‌ தன்னை நீதிமான்‌ 
என்று அறிவிக்கவேண்டும்‌ என்று வைத்திருக்கும்‌ ஒருவனின்‌ பங்கில்‌ 


கிரியைகளினாலல்ல, வி 


ளப்படுகிறது என்று 




















, அதைக்குறித்துத்‌ தான்‌ வெட்கப்படவில்லை 





சுவாசத்தினால்‌ மட்டுமே இந்த நீதி பெற்றுக்கொள்‌ 


அவர்‌ கூறியுள்ளதை நினைவில்‌ வைத்திருங்கள்‌. 


எல்லாரும்‌ பாவத்தின்கீழாக இருக்கிறார்கள்‌ 





பவுல்‌ இந்த நற்செய்தியைத்‌ தொடர்ந்து, மோசமான செய்தியை 


எடுத்துக்‌ கூறுகிறார்‌: “வித்திய 


தேவமகிமையற்றவ 


“பாவம்‌'' என்பதைக்‌ குறிப்பி 


வேளைகளில்‌ இது 


ர்களாகி.. 


£ஈசமே இல்லை. எல்லாரும்‌ பாவஞ்செய்து, 











அவர்கள்‌ இந்தப்‌ 


பயங்கரமான செயல்களைச்‌ 


செய்வதில்லை 


என்கிறபடியால்‌, அவர்கள்‌ பாவிகள்‌ என்று நான்‌ கூறுவது அவர்களுக்கு 


அதிர்ச்சியைத்‌ தருகிறது. 


பாவத்தைக்‌ குறித்த வரையறைபே 
இருக்கிறது. பாவம்‌ குறித்த தேவனுை 





ப அவர்களுடைய பிரச்சினையாக 
டய வரையறையை (definition) 


அவர்கள்‌ புரிந்துகொள்ளும்போது, அதாவது தேவன்‌ தமது மக்களுக்காக 
நிறுவியுள்ள தகுதிநிலைக்குக்‌ குறைவுபடும்போது பாவிகளாகிறோம்‌ 





என்பதைப்‌ புரிந்துகொள்ளும்போது, தாங்கள்‌ பாவி 





நினைக்கும்‌ பயங்கரமான காரியங்களைச்‌ செய்யாவிட்ட 
பாவிகளே என்பதை உணர்ந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ 


காலம்‌ முழுவதிலும்‌ ஒவ்வொரு நாளும்‌ தங்கள்‌ ஒவ்வொரு சிந்தனையிலும்‌, 


வார்த்தையிலும்‌, செயலிலும்‌ தேவனை மகிமைப்‌! 





களோடு தொடர்புபடுத்தி 


£லும்‌ தாங்களும்‌ 


தாங்கள்‌ வாழும்‌ 





டுத்தும்படியாகவே 








குறியை எட்‌ 








மீறுவதாகவும்‌, ஒரு விதியை மீறுவ 














.' வேதாகமம்‌ எழுதப்பட்ட மூல மொழியில்‌ 

பல சொற்கள்‌ பயன்படுத்தப்பட்டன. சில 

ட்டத்‌ தவறும்‌ அம்பாகவும்‌, எல்லையை 
தாகவும்‌ சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. 








சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌; இதில்‌ அவர்கள்‌ குறைவுபடும்போது 


பாவிகளாகிறார்கள்‌. 





எல்லாரும்‌ பாவஞ்செய்திருக்கிறார்கள்‌ என்று எழுதும்போது பவுல்‌ 


பயன்படுத்தும்‌ வார்த்தை, குறியை எட்டத்‌ தவறும்‌ அம்பைக்குறிக்கும்‌ 
வார்த்தையாகும்‌. ஏற்கெனவே 





வரும்படியாக, தேவன்‌ 


காகவும்‌ நிறுவியிருக்கும்‌ தகுதிநிலைை 


பாவிகளாக இருக்கி 


தேவனுடைய ம 


செயலும்‌ அவருக் 


வேதாகமத்தில்‌ தேவன 


தான்‌ எழுதியுள்ளவைகளுக்குப்‌ பொருந்தி 


தமது ஏவுதல்‌ பெற்ற வார்த்தையில்‌ நம்‌ அனைவருக்‌ 





நாம்‌ எட்டத்‌ தவறியபடியால்‌ நாம்‌ 





றோம்‌ என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. 


கு மகிமை 





க்களின்‌ ஒவ்வொரு வார்த்தையும்‌, சிந்தனையும்‌, 


யைக்‌ கொண்டுவர வேண்டும்‌ என்பதே 


£ல்‌ நிறுவப்பட்ட தகுதிநிலையாக இருக்கிறது. இந்தத்‌ 


தகுதிநிலையை நாம்‌ எட்டத்‌ தவறும்போது பாவிகளாகிறோம்‌. இது நாம்‌ 


வாழும்‌ ஒவ்வொரு நாளும்‌ தவ 





றாமல்‌ நமது முழு மனதோடும்‌, நமது முழுப்‌ 


பலத்தோடும்‌, நமது முழு இருதயத்தோடும்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூர 
வேண்டும்‌ என்ற பிரதான கற்பனையைக்‌ கைக்கொள்ள வேண்டும்‌ 
என்பதாகும்‌ (1 கொரி. 10:31; 


இது வேதாக 


மத்தில்‌ பா 


மத்‌. 22:35-40); உபா. 6:5). 
வத்தைக்‌ குறித்த கருத்துப்‌ படிவம்‌ பற்றிய 








எனக்குப்‌ பிடித்தம 


ரான உருவ 





போதகராக ஊழிய 


கமாக இருக்கிறது. பல ஆண்டுகள்‌ நான்‌ 


ம்செய்தபோது, பாவத்தைக்‌ குறித்த இந்த வேதாகம 


வரையறையைக்‌ கேள்விப்பட வேண்டிய இரண்டு வகைப்பட்ட மக்களைச்‌ 
சந்தித்திருக்கிறேன்‌. அவர்களில்‌ ஒரு சாரார்‌ அவர்கள்‌ பாவிகள்‌ என்று நான்‌ 
பிரசங்கித்தபோது அது தங்களை வேதனைப்படுத்தியதாகக்‌ கூறுவார்கள்‌. 
வங்கிகளைக்‌ கொள்ளையிடுகிறவர்களும்‌, விபசாரம்செய்கிறவர்களும்‌, 
கொலைசெய்கிறவர்களுமே பாவிகள்‌ என்று அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 





49 


இந்த வரையறையைக்‌ கேள்விப்ப 


ட வேண்டிய மற்றொரு சாரார்‌ 


தாங்கள்‌ ““பரிசுத்தமாக்கப்படுதலை'' அனுபவித்திருப்பதாக நம்பும்‌ 


மக்களேயாவர்‌. தாங்கள்‌ ““பரிசுத்தமாக்கப்‌ 





பெற்றிருக்கிறபடியால்‌ தாங்கள்‌ ஒருபோதும்‌ பாவம்‌ 


செய்யவும்‌ மா 
(1 யோவான்‌ 


படுதல்‌” என்ற அனுபவத்தைப்‌ 


செய்யவில்லை, 


ட்டோம்‌ என்று அவர்கள்‌ நினைத்துக்கொள்கிறார்கள்‌ 
1:8-10). பரிசுத்தமாக்கப்படுதல்‌ குறித்த வரையறையே 


அவர்களுக்குப்‌ பிரச்சினையாக இருக்கிறது. நான்‌ ஏற்கெனவே இந்த 
விளக்கவுரையில்‌ குறிப்பிட்டபடி, பவுல்‌ கொரிந்தியருக்கு எழுதிய 
நிருபத்தில்‌ அவர்களைப்‌ ““பரிசுத்தவான்கள்‌'' என்று குறிப்பிடுகிறார்‌; பிறகு 


அவர்களுடைய சபையில்‌ காணப்படும்‌ பாவங்களின்‌ நீண்ட பட்டியலைக்‌ 














கொடுக்கிறார்‌. பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பது என்றால்‌ 
பரிபூரணமாக இருப்பது அல்ல என்பதை இது போதிக்கிறது. 





பாவத்தைக்‌ குறித்த வரையறை 


இருக்கிறது. நாம்‌ பூரண சற்குணராக இருக்கவேண்டும்‌ என்று போதித்த போது 





தேவனும்‌ இயேசுவானவரும்‌ நிறுவிய தகுதிநிலைக்குக்‌ 


பாவம்‌ என்‌! 








ாவம்செய்‌ 


தை அவர்கள்‌ உணர வேண்டும்‌. தாங்கள்‌ பாவ 





திருடுவது,வி 





காரியங்கள்‌ 


D 





பசா 


ப்‌ போவதில்லை என்று அவர்கள்‌ கூறு 

















ாவமில்லாமல்‌ 





யும்‌ அவர்களுக்கு ஒரு பிரச்சினையாக 





குறைவுபடுவதே 
ம்‌ செய்வதில்லை, 
வார்களானால்‌, 


ரம்செய்வது, கொலைசெய்வது போன்ற மோசமான 











கள்‌ என்றாகி 








டுமே பாவம்‌ என்று அவர்கள்‌ நினைத்துக்‌ 


காண்டிருக்கிறார்‌ 


றது. பவுல்‌ இந்தப்‌ பகுதியில்‌ பாவத்தின்‌ வரையறையாகக்‌ 


கூறுவதை அவர்கள்‌ ஒப்புக்கொள்வார்களானால்‌, தாங்கள்‌ பாவம்‌ 
செய்வதில்லை என்று கூறுவது தாங்கள்‌ பூரணசற்குணர்‌ என்று கூறுவதாகும்‌ 
என்பதை உணர்ந்துகொள்வார்கள்‌. 





50 


இயேசுவானவர்‌ கலிலேயா மலையின்மீது மோசேயின்‌ நியாயட்‌ 
ரிரமாணத்தின்‌ சாராம்சத்தைப்‌ போதித்தபோது அவர்‌ தேவனுடைய நியாயட்‌ 
ஏரமாணத்தை அது நம்‌ ஒவ்வொருவரையும்‌ நொறுக்கிப்‌ போடும்படியாக 
மேலான உயரத்துக்கு உயர்த்தினார்‌. அது நம்‌ ஒவ்வொருவரின்‌ வாயையும்‌ 
அடைத்துப்‌ போடுகிறது. நாம்‌ பாவியின்‌ ஜெபத்தை ஏறெடுத்து 
இரக்கத்துக்காகத்‌ தேவனிடம்‌ கெஞ்சுவதை மட்டுமே செய்ய முடியும்‌ (மத்‌. 
:17-48). நற்செய்தி என்னவென்றால்‌, நாம்‌ அப்படிச்‌ செய்யும்போது 
நீதிமானாக்கப்பட்டவர்களாக, தேவனால்‌ நீதிமான்‌ என்று அறிவிக்கப்பட்ட 
வர்களாக வீட்டுக்குத்‌ திரும்பிப்‌ போகிறோம்‌ என்று இயேசுவானவர்‌ 
கூறுகிறார்‌ (லூக்கா 18:10-14). 



































ளு 























எல்லாரும்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்பட முடியும்‌ 


பவுல்‌ விரைவாக நற்செய்திக்குத்‌ திரும்புகிறார்‌. புதிய ஏற்பாட்டுச்‌ 
சபையின்‌ இந்த ஏவுதல்‌ பெற்ற இறையியல்‌ வாசகத்தின்‌ அழுத்தமும்‌ 
நோக்கமும்‌ அதுவேயாகும்‌. நாம்‌ இந்த முதல்‌ நான்கு அதிகாரங்களையும்‌ 
கவனமாக ஆய்வுசெய்வோமானால்‌, பவுல்‌ தேவனுடைய திட்டத்தை 
அறிவிப்பதை உணர முடியும்‌; இந்தத்‌ திட்டத்தின்மூலம்‌ பாவிகள்‌ ஒருபோதும்‌ 
பாவம்செய்யாததுபோல தேவனால்‌ நீதிமான்கள்‌ என்று அறிவிக்கப்பட 
முடியும்‌. 

தேவனே இந்தத்‌ திட்டத்தை உருவாக்கியவராக இருக்கிறார்‌. பவுல்‌ 
இந்த நான்கு அதிகாரத்தில்‌ எழுதியுள்ள அனைத்திலிருந்தும்‌ இது 
தெளிவாகிறது. எட்டாம்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ “தேவனே அவர்களை 
நீதிமான்களாக்குகிறவர்‌'' என்று அறிவிக்கிறார்‌ (8:33). தேவ ஆட்டுக்‌ 
குட்டியாக இயேசுகிறிஸ்துவின்‌ பலியே இந்தத்‌ திட்டத்துக்கு அஸ்திபாரமாக 
இருக்கிறது (3:25; 4:25) . சிலுவையில்‌ மரித்தவரே உலகத்தின்‌ பாவத்துக்காக 
மரித்த தேவ ஆட்டுக்குட்டியானவர்‌ என்பதற்கு இயேசுகிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலே உத்தரவாதமாக இருக்கிறது (4:25). 

விசுவாசம்‌ என்ற கொள்கையின்‌ மூலமாகவே நாம்‌ நீதிமானாக்கப்‌ 
படுதலின்‌ அற்புதத்தை நமது தனிப்பட்ட பாவத்துக்குப்‌ பொருத்திக்‌ 
காண்கிறோம்‌ (3:28, 30). விசுவாசமானது நாம்‌ நீதிமானாக்கப்படுதலுக்கு 
மிக முக்கியமான பரிமாணமாக இருக்கிறது; எனவேதான்‌ பவுல்‌ இந்த 
நான்காம்‌ அதிகாரத்தின்‌ பெரும்பகுதியை விசுவாசப்‌ பிதாவாகிய 
ஆபிரகாமின்‌ விசுவாசத்தைக்‌ குறித்து எடுத்துக்கூறுவதற்குச்‌ 
செலவிடுகிறார்‌.தேவன்‌ பெரியதொரு கருத்தை எடுத்துக்‌ கூற விரும்பும்‌ 
போது, அந்தக்‌ கருத்துப்‌ படிவத்தை ஒரு நபரில்‌ பொதிந்துகொடுக்கிறார்‌. 
தேவன்‌ விசுவாசத்தை ஒரு முக்கியமான கருத்துப்படிவமாகக்‌ கருதுகிறார்‌. 
எனவே ஆபிரகாம்‌ விசுவாசத்திற்கான நடமாடும்‌ வரையறையாக இருக்கிற 
படியால்‌ அவரைக்‌ குறித்துக்‌ கூற தேவன்‌ ஆதியாகமத்தில்‌ ஒரு டஜன்‌ 
அதிகாரங்களை ஒதுக்கியிருக்கிறார்‌. 
51 






























































புதிய ஏற்பாட்டில்‌ ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்கள்‌ நமக்கு விசுவாசத்‌ 
தைக்குறித்துக்‌ கூறும்போது, அவர்கள்‌ ஓரிரு வார்த்தைகளை எழுதினாலும்‌, 
எப்போதுமே அவர்கள்‌ ஆபிரகாமைக்‌ குறித்துக்‌ கூறுகிறார்கள்‌. வேறெந்தப்‌ 
பழைய ஏற்பாட்டு நபரையும்விட ஆபிரகாமே புதிய ஏற்பாட்டில்‌ அதிகமாகக்‌ 
குறிப்பிடப்படுகிறார்‌. 

நாம்‌ தேவனால்‌ நீதிமான்‌ என்று அறிவிக்கப்படுவதற்கு தேவனுடைய 
கிருபையே ஆதாரமாக இருக்கிறது (3:24). தேவனுடைய கிருபையே நாம்‌ 
நீதிமானாக்கப்படுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்ற மகிமையான 
சத்தியமும்‌ ஆபிரகாமின்‌ வாழ்க்கையில்‌ எடுத்துக்காட்டப்படுகிறது. 
ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்தான்‌, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்‌ 
பட்டது என்று நாம்‌ வாசிக்கும்போது, நீதியானது ஆபிரகாமுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டது என்றும்‌, அது ஆபிரகாமின்‌ தகுதியினாலோ அல்லது 
அதை அவன்‌ சம்பாதித்ததினாலோ அவனுக்குக்‌ கொடுக்கப்படவில்லை 
என்றும்‌ இந்த வார்த்தையின்‌ அர்த்தத்தைப்‌ பவுல்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
































பிறகு ஒன்பதாம்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ யாக்கோபைக்‌ கிருபையின்‌ 
எடுத்துக்காட்டாகப்‌ பயன்படுத்தப்‌ போகிறார்‌. கிருபை என்பது நம்மிலும்‌ 
நமக்காகவும்‌ தேவனுடைய கிரியையாக இருக்கிறது; இதற்காக நாம்‌ எந்த 
உதவியும்‌ செய்வதில்லை. நமக்குத்‌ தகுதியானதை நமக்குக்‌ கொடுக்காமல்‌ 
தேவனுடைய இரக்கம்‌ தடுக்கிறது; தேவனுடைய கிருபை நமக்குத்‌ தகுதி 
யில்லாத இரட்சிப்பையும்‌ அனைத்து ஆசீர்வாதங்களையும்‌ நமக்கு 
அருளுகிறது; நமது சுயமுயற்சிகளால்‌ நாம்‌ இவைகளை ஒருபோதும்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. நாம்‌ நமது இரட்சிப்புக்கான ஆதாரத்தை நமது 
கிரியைகளிலோ அல்லது சுய மதிப்பிலோ பெற முடியாது, தேவனுடைய 








கிருபையின்‌ மூலமாகவே அதைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌ என்று பவுல்‌ 
எழுதுகிறார்‌. 
கிரியைகள்‌ மெய்யான விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்‌ நிரூபணங்்‌ 
களாக இருக்கின்றன (2:6-10) . நம்மை இரட்சிக்கும்‌ விசுவாசம்‌ எப்போதும்‌ 
கிரியை செய்கிறது என்று யாக்கோபு கூறுகிறார்‌ (யாக்‌. 2:14-26). 
விசுவாசத்தினால்‌ மட்டுமே இரட்சிக்க முடியும்‌, ஆனால்‌ விசுவாசம்‌ 
ஒருபோதும்‌ தனித்திருப்பதில்லை'' என்று ஒருவர்‌ கூறியிருக்கிறார்‌. நாம்‌ 
விசுவாசத்தினால்‌ இரட்சிக்கப்படுகிறோம்‌; இந்த விசுவாசம்‌ எப்போதுமே 
நற்கிரியைகளோடு வருகிறது, அவைகளினால்‌ உறுதிப்படுத்தப்படுகிறது. 
நாம்‌ கிரியைகளினால்‌ அல்ல, விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுகிறோம்‌ 
என்பது இந்த நிருபத்தில்‌ அழுத்தமாகத்‌ தெரிவிக்கப்பட்டாலும்‌, விசுவாசி 
யின்‌ விசுவாசப்‌ பயணத்தில்‌ கிரியைகளின்‌ முக்கியமான இடத்தைக்‌ குநித்து 
இந்த நிருபமும்‌ பவுலின்‌ மற்ற எல்லா ஏவுதல்பெற்ற நிருபங்களும்‌ திட்‌। 


வட்டமாகக்‌ கூறுவதைக்‌ கவனியுங்கள்‌ (2;6-10). 



































52 


பாவிகள்‌ ஒருபோதும்‌ நற்கிரியைகளினால்‌ இரட்சிக்கப்படுவதில்லை 
என்று பவுல்‌ கூறுகிறார்‌; என்றாலும்‌ நாம்‌ நற்கிரியைகளைச்‌ செய்யும்படி 
இரட்சிக்கப்படுகிறோம்‌ (எபே. 2:8-10). நாம்‌ நற்கிரியைகளினால்‌ இரட்சிக்‌ 
கப்பட முடியாது என்றும்‌ நற்கிரியைகளினால்‌ நமது இரட்சிப்பைக்‌ காத்துக்‌ 
கொள்ள முடியாது என்றும்‌ பவுலின்‌ எழுத்துக்கள்‌ அனைத்திலும்‌ அழுத்த 
மாகத்‌ தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த நிருபம்‌ மற்றும்‌ கலாத்திய 
ருக்கு எழுதிய நிருபத்தின்‌ மையமான வலியுறுத்தலாக இருக்கிறது. 


சுருக்கம்‌ 





























பாவிகள்‌ ஒருபோதும்‌ பாவமே செய்யாததுபோல அவர்களை 
நீதிமான்களாக அறிவிக்கும்‌ திட்டத்தைத்‌ தேவனே உருவாக்கினார்‌. இயேசு 
றிஸ்துவின்‌ சிலுவையே இந்தத்‌ திட்டத்தின்‌ அடிப்படையாக இருக்கிறது. 
யேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌, அவர்‌ நம்மை மீட்டுக்கொள்ளும்படி 
லுவையில்‌ பாடுபட்டு மரித்தபோது அவரே தேவனுடைய ஒரே பேறான 
மாரன்‌ என்பதற்கு உத்தரவாதமாக இருக்கிறது. நமது இரட்சிப்புக்காகத்‌ 
மது குமாரனைப்‌ பலியாக ஒப்புக்கொடுக்கும்‌ தேவனுடைய திட்டத்துக்கு 
வருடைய கிருபையே ஆதாரமாக இருக்கிறது. நாம்‌ இந்த அற்புதமான 
மானாக்கப்படுதலின்‌ திட்டத்தை நமது பாவங்களுக்கும்‌ நமது இரட்சிப்‌ 
க்கும்‌ தனிப்பட்ட முறையில்‌ பொருத்திக்‌ காண்பதற்கு விசுவாசமே 
அதற்குரிய கொள்கையாக இருக்கிறது. கிரியைகள்‌ நம்மை 
இரட்சிப்பதில்லை, ஆனால்‌ அவை நம்மை இரட்சிக்கும்‌ உண்மையான 
விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறவையாக இருக்கின்றன. 

மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ இந்தத்‌ திட்டத்தின்‌ மையமான சத்தியத்தை 
அறிவித்தபிறகு, பவுல்‌ '“மேன்மைபாராட்டல்‌ எங்கே?'' என்ற கேள்வியை 
எழுப்புகிறார்‌. இப்போதும்‌ அவர்‌ தேவன்‌ தனக்கு நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌, தான்‌ அதைக்‌ கைக்கொள்ளுகிறேன்‌ என்று பெருமைப்‌ 





௫ ௬ 





டு 





a 





டூ 





ப %% 





























படும்‌ ஒரு கற்பனையான யூதனை முன்னால்‌ வைத்தே இந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்கிறார்‌. பெருமைகொண்ட பரிசேயனாக இருந்த பவுலும்‌ ஒருகாலத்தில்‌ 
சுயநீதியான பெருமையைக்‌ கொண்டிருந்த குற்றத்தைச்‌ செய்தவர்தான்‌ (பிலி. 
3:4-9). 

இயேசுவானவரைப்‌ போலவே இங்கேயும்‌ பெரும்பாலான பவுலின்‌ 
போதனைகள்‌ யூதர்களின்‌ சமயத்‌ தலைவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. நாம்‌ நம்மை நீதிமானாக்கும்படியான தேவனுடைய திட்டத்தைப்‌ 
புரிந்துகொள்ளும்போது, பெருமைபாராட்டலுக்கு இடமேயில்லை என்று 
பவுல்‌ தன்னுடைய கேள்விக்குத்‌ தானே பதிலளிக்கிறார்‌. எனவேதான்‌ 
கலாத்தியருக்கு அவர்‌ “நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

















வின்‌ சிலுவையைக்‌ குறித்தேயல்லாமல்‌ வேறொன்றையுங்குறித்து மேன்மை 
£ராட்டாதிருப்பேனாக'' என்று எழுதினார்‌ (கலா. 6:14). 








53 


முன்பு ஒரு யூதப்‌ போதகராக இருந்த அவர்‌ இந்த அதிகாரத்தை மீண்டும்‌ 
கேள்வி பதில்‌ முறையில்‌ முடிக்கிறார்‌. “தேவன்‌ யூதருக்கு மாத்திரமா 
தேவன்‌? புறஜாதிகளுக்கும்‌ தேவனல்லவா?'' என்று கேட்கும்‌ அவர்‌ 
தேவனுடைய திட்டம்‌ உங்களையும்‌ என்னையும்‌, யூதரையும்‌, புறஜாதியா 
ரையும்‌, உலகத்திலுள்ள ஒவ்வொரு நபரையும்‌ நீதிமானாக்கக்கூடியதாக 











இருக்கிறது என்று கூறி முடிக்கிறார்‌. அவர்‌ ““விசுவாசப்பிரமாணம்‌'' என்று 
குறிப்பிடுகிறார்‌. 
விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுதல்‌ தேவனுடைய நியாயப்‌ 
பிரமாணத்தை அவமாக்கவில்லை என்பது அவருடைய முடிவான சிந்தனை 
யாக இருக்கிறது. தேவன்‌ யூதரையும்‌ புறஜாதியாரையும்‌ நீதிமானாக்கும்‌ 
விசுவாசப்பிரமாணம்‌ நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறது. நியாயப்‌ 
பிரமாணத்தைப்‌ பற்றிய அவருடைய இந்த வார்த்தைகள்‌ அவருடைய 
ஆண்டவரின்‌ வார்த்தைகளைப்‌ பிரதிபலிக்கின்றன. கலிலேயா மலையுச்சி 
யில்‌ இயேசுவானவர்‌ தாம்‌ நியாயப்பிரமாணத்தையோ அல்லது தீர்க்கதரிச 
னங்களையோ அழிப்பதற்கு வரவில்லையென்றும்‌, அவைகளை 
நிறைவேற்றுவதற்கே வந்ததாகவும்‌ கூறினார்‌ (மத்‌. 5:17). 
































54 


அத்தியாயம்‌ ஆறு 
6 வி [்‌ [்‌ ரி 29 

தேவன்‌ ஒரு பெரிய கருத்தை அறிவிக்க விரும்பும்போது, அதை அவர்‌ 
ஒரு நபரின்‌ வாழ்க்கையில்‌ பொதிந்துகொடுக்கிறார்‌. வேதாகமத்தின்‌ முதல்‌ 
புத்தகத்தில்‌ விசுவாசம்‌ குறித்த கருத்துப்படிவத்தை நாம்‌ புரிந்துகொள்ள 
வேண்டுமென்று அவர்‌ விரும்புகிறார்‌. எனவே அவர்‌ நமக்கு ஆபிரகாம்‌ என்ற 
மனிதனை அறிமுகம்‌ செய்கிறார்‌. நாம்‌ அவனைச்‌ சந்திக்கும்போது அவனு 
டைய பெயர்‌ ஆபிராம்‌ என்பதாகும்‌; “அநேக குமாரர்களுக்குத்‌ தகப்பன்‌” 
என்பது இதற்கு அர்த்தமாகும்‌. ஆனால்‌ நாம்‌ அவனைச்‌ சந்திக்கும்போது 
அவனுக்கு எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டிருந்தாலும்‌ அவன்‌ பிள்ளையில்‌ 
லாதவனாக இருந்தான்‌. இந்த முதியவன்‌ தன்னை “அநேக குமாரர்களுக்குத்‌ 
தகப்பன்‌'' என்று அறிமுகம்செய்துகொள்ளும்போது மற்றவர்கள்‌ '“உனக்கு 
எத்தனை குமாரர்கள்‌?'' என்று கேட்டிருப்பார்கள்‌ அல்லவா? 














பிறகு அவன்‌ தனக்குப்‌ பிள்ளையேயில்லை என்று கூறுவதைக்‌ 
கற்பனைசெய்து பாருங்கள்‌. அதுமட்டுமல்லாமல்‌, உங்களால்‌ வானத்து 
நட்சத்திங்களையோ அல்லது கடற்கரை மணலையோ எண்ணக்‌ 
கூடுமானால்‌ தன்னுடைய சந்ததி ஒருகாலத்தில்‌ அவ்வளவாக இருக்கும்‌ 
என்று அவன்‌ கூறுகிறான்‌. யார்‌ இதைச்‌ சொல்லியது என்று அவனிடம்‌ 
கேட்டால்‌ '“தேவன்‌ எனக்குக்‌ கூறினார்‌!'' என்று அவன்‌ பதிலளிக்கிறான்‌! 











இன்னும்‌ கொஞ்சம்‌ உங்கள்‌ கற்பனையை விரிவுபடுத்தி, மேலும்‌ சில 
ஆண்டுகள்‌ கழித்து மக்கள்‌ அவனிடம்‌ ''ஆபிராமே, இன்னும்‌ உனக்கு எந்தக்‌ 
குமாரரும்‌ இல்லையா?'' என்று கேட்பதைக்‌ கற்பனைசெய்து பாருங்கள்‌. 
இப்போது அவன்‌ '“தேவன்‌ இப்போது என்‌ பெயரை ஆபிராம்‌ என்பதிலிருந்து 
ஆபிரகாம்‌ என்று மாற்றிவிட்டார்‌. “அநேக ஜாதிகளுக்குத்‌ தகப்பன்‌' என்பது 
இதற்கு அர்த்தமாகும்‌!'' என்று பதிலளிக்கிறான்‌. “அப்படியானால்‌ உனக்கு 
ஒரு குமாரன்‌ பிறந்திருக்க வேண்டும்‌'' என்று அவர்கள்‌ கூறும்போது, 
“இல்லை .... ஆனால்‌”' என்று இழுக்கும்‌ அவன்‌ மறுபடியுமாக அவனுடைய 
சந்ததியார்‌ நட்சத்திரங்களைப்‌ போலவும்‌, கடற்கரை மணலைப்‌ போலவும்‌ 
திரளான ஜாதிகளாக இருப்பார்கள்‌ என்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை 
எடுத்துக்‌ கூறுகிறான்‌. 














35 


இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொரு யூதரும்‌, ஒவ்வொரு அராபியரும்‌, 
ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ ஆபிரகாமைத்‌ தங்கள்‌ பிதாவாகக்‌ கருதுகிறார்கள்‌ 
என்பதுதான்‌ அற்புதமான காரியமாகும்‌. நமக்கு விசுவாசத்தைப்பற்றிப்‌ 
போதிக்க முயலும்போது ஏன்‌ வேதாகம ஆசிரியர்கள்‌ ஆபிரகாமைக்‌ 
குறிப்பிடுகிறார்கள்‌ என்பது புரிகிறதல்லவா? 











ஆதியாகமத்தின்‌ முதல்‌ பதினொரு அதிகாரங்களில்‌ தேவன்‌, 
பிரபஞ்சத்தின்‌ துவக்கம்‌, பூமி, மனிதன்‌, மனுஷி, திருமணம்‌, குடும்பம்‌, பாவம்‌, 
போராட்டம்‌, நியாயத்தீர்ப்பு, மொழிகள்‌ மற்றும்‌ புராதன தேசங்கள்‌ இவை 
களைப்பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆதியாகமத்தின்‌ எஞ்சிய முப்பத்தெட்டு 
அதிகாரங்களும்‌ மூன்று கதாபாத்திரங்களைக்‌ குறித்த ஆய்வாக இருக்கிறது. 
ஏனென்றால்‌ மக்கள்‌ மக்களைப்‌ பற்றி அறிய ஆர்வம்கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்பதையும்‌, மானிடரின்‌ வாழ்க்கையில்‌ கொள்கைகளைப்‌ பொதிந்து 
கொடுக்கும்போது அவர்கள்‌ முக்கியமான கருத்துப்‌ படிவங்களைக்‌ 
கற்றுக்கொள்கிறார்கள்‌ என்பதையும்‌ தேவன்‌ அறிவார்‌. 

















ஆபிரகாமின்‌ வாழ்க்கையின்மூலம்‌ தேவன்‌ விசுவாசம்‌ என்ற 
முக்கியமான கருத்துப்படிவத்தை வெளிப்படுத்துகிறார்‌. விசுவாசத்தினால்‌ 
நீதிமானாக்கப்படுதலைக்குறித்த பவுலின்‌ நிருபத்தை நாம்‌ வாசிக்கும்போது, 
விசுவாசத்தைக்‌ குறித்து நமக்குக்‌ காட்டஏன்‌ வேதாகமத்தில்‌ இவ்வளவு 
இடத்தை ஒதுக்கினார்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்கிறோம்‌. விசுவாசம்‌ என்பது 
மனிதன்‌ தேவனைக்‌ கண்டு அவரில்‌ நம்பிக்கை வைப்பதும்‌, தேவன்‌ 
மனிதனைக்‌ காண்பதுமாகும்‌. ஆதியாகமத்தைக்‌ குறித்த என்‌ விளக்கவுரை 
நூலை நீங்கள்‌ வாசிப்பீர்களானால்‌, தேவன்‌ எவ்வாறு ஆபிரகாமைக்‌ 
கண்டுகொண்டார்‌ என்பதையும்‌, ஆபிரகாம்‌ எவ்வாறு தன்னைத்‌ தேடிய 
தேவனைக்‌ கண்டுகொண்டான்‌ என்பதையும்‌ குறித்து நாம்‌ வாசிக்கும்போது 
விசுவாசம்‌ என்றால்‌ என்ன என்பதை நாம்‌ கண்டுகொள்கிறோம்‌. 














ஆபிரகாமில்‌ பவுல்‌ அப்போஸ்தலன்‌ விசுவாசத்துக்கான நடக்கும்‌ 
வரையறையைக்‌ காண்கிறார்‌; ஆபிரகாம்‌ கிட்டத்தட்ட நூறு வயதாக இருக்கும்‌ 
போது தேவன்‌ அற்புதமாக அவனுக்குக்‌ காட்சியளித்ததைக்‌ குறிப்பிடு கிறார்‌. 
தேவன்‌ அப்போதுதான்‌ அவனுடைய பெயரை மாற்றி, மறுபடியுமாகத்‌ தமது 
வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தியிருந்தார்‌. தேவன்‌ ஆபிரகாமுக்கு 
முன்னால்‌ தோன்றியபோது, தேவனாகிய அவர்‌ அவனோடு உடன்படிக்கை 
ஏற்படுத்திக்கொண்டிருப்பதை அற்புதமான வகையில்‌ காட்டினார்‌. 











ஆபிரகாம்‌ தனது விசுவாசப்‌ பயணத்தை மேற்கொண்ட இடத்தில்‌ சட்டம்‌ 

அமுலாக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த நாட்களில்‌ ஆபிரகாமைப்‌ போலச்‌ 

செல்வந்தர்கள்‌, தங்களைப்‌ போலச்‌ செல்வமும்‌ அதிகாரமும்‌ கொண்டவர்‌ 

களோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கொண்டதின்‌ மூலமாகவே 

பிழைத்திருக்க முடிந்தது. கொள்ளைக்காரர்களுக்கும்‌ எதிரிகளுக்கும்‌ எதிராக 
56 




















ஆபிரகாம்‌ கொண்டிருந்த ஒரே பாதுகாப்பு அவனைப்‌ போன்ற மற்றொரு 
செல்வந்தனோடு கொண்டிருந்த உடன்படிக்கையாகும்‌; ஆபிரகாம்‌ தாக்கட்‌ 
டும்போது உடன்படிக்கை செய்துகொண்ட மற்றவர்‌ அவனைட்‌ 
£துகாக்கும்படியும்‌ பொதுவான எதிரிகளை எதிர்த்துப்‌ போர்புரியும்படியும்‌ 
தனது ஆட்களை அனுப்புவார்‌. 









































இப்படிப்பட்ட உடன்படிக்கையை அவர்கள்‌ செய்துகொள்ளும்போது, 
அது ஒரு பெரிய சடங்காச்சாரக்‌ கொண்டாட்டமாக இருக்கும்‌. உடன்படிக்கை 
நடக்கை மற்றும்‌ முத்திரையின்மூலம்‌ அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஆணையிட்டுக்கொள்வார்கள்‌. இந்தக்‌ கொண்டாட்டத்தின்‌ துவக்கத்தில்‌ 
அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்தபடி எதிரெதிராக நிற்பார்கள்‌. 
அவர்களுக்கு நடுவில்‌ பலியிடப்படும்‌ மிருகம்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. 
இருவரும்‌ தனித்தனியே அந்தப்‌ பலியை நோக்கி நடப்பதுதான்‌ 
உடன்படிக்கை நடக்கையாகும்‌; அவர்கள்‌ ஒரு திசையில்‌ வட்டமாக 
நடந்து,பலியைக்‌ கடந்து மறுபடியும்‌ வட்டமாக நடந்து எதிர்த்திசையைச்‌ 
சென்றடைவார்கள்‌. இந்த உடன்படிக்கை நடக்கை எட்டு என்ற எண்ணின்‌ 
வடிவில்‌ இருக்கும்‌. 


அவர்கள்‌ உடன்படிக்கையைச்‌ செய்யும்போது, அருகே ஒரு பட்டயம்‌ 






























































நெருப்பில்‌ பழுக்கக்‌ காயும்படி வைக்கப்பட்டிருக்கும்‌. அவர்கள்‌ அந்தப்‌ 
பட்டயத்தை எடுத்து தங்கள்‌ முழங்கையின்‌ பின்புறம்‌ சூடுபோட்டுக்‌ 
கொள்ளும்போது உடன்படிக்கை முத்திரையிடப்பட்டதாக ஆகும்‌. இது 
வாழ்நாள்‌ முழுவதற்கும்‌ மாறாத தழும்பை ஏற்படுத்தும்‌. எதிரிகள்‌ 
இப்படிப்பட்ட உடன்படிக்கைத்‌ தழும்பை ஒருவருடைய கையில்‌ காணும்‌ 
போது, அந்த நபர்‌ தனக்கு இணையான அதிகாரம்‌ கொண்ட அல்லது 
அதிகமான அதிகாரம்கொண்ட மற்றொரு நபரோடு உடன்படிக்கை 
செய்துகொண்டிருக்கிறார்‌ என்பதை உணர்ந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ அந்த 





























நபரைத்‌ தாக்கினால்‌ அவரோடு உடன்படிக்கைசெய்துகொண்டிருக்கும்‌ அந்த 
மற்றொரு நபரோடும்‌ சண்டைபோட வேண்டியிருக்கும்‌. 


ஆதியாகமம்‌ பதினைந்தாம்‌ அதிகாரத்தில்‌ தேவன்‌ ஆபிரகாமுக்குத்‌ 
தமது உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக உறுதிப்படுத்திய 
பிறகு, அவனிடம்‌ ஒரு பலியை இடும்படி கட்டளைகொடுக்கிறார்‌. பிறகு அவர்‌ 
ஆபிரகாம்‌ அயர்ந்த நித்திரையடையும்படி செய்கிறார்‌. 

















தேவன்‌ அவனைத்‌ தூக்கத்திலிருந்து எழுப்பியபோது, அவன்‌ பலியின்‌ 
நடுவே கடந்துபோகிற அக்கினி ஜூவாலையைக்‌ கண்டான்‌. அது ஒரு 
உடன்படிக்கை நடக்கையைப்‌ போன்று எட்டு என்ற எண்ணின்‌ வடிவில்‌ 
இருந்தது. இதன்மூலமாக தேவன்‌ ஆபிரகாமிடம்‌ '“நான்‌ உன்னோடு 
உடன்படிக்கை செய்துகொண்டிருக்கிறேன்‌'' என்பதை உறுதிப்படுத்தினார்‌. 
“அவன்‌ கர்த்தரை விசுவாசித்தான்‌, அதை அவர்‌ அவனுக்கு நீதியாக 

















57 


எண்ணினார்‌'' என்று இந்த இடத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது; அதையேதான்‌ 
பவுல்‌ தனது நிருபத்தில்‌ எடுத்துக்‌ கூறினார்‌ (ஆதி. 15:6; ரோமர்‌ 4:3). 
ஆதியாகமத்தில்‌ ஆபிரகாமைக்‌ குறித்துக்‌ கூறப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள்‌ 
அவனுடைய வாழ்க்கையில்‌ இருபத்தைந்து ஆண்டுகாலத்தை விவரிக்‌ 
கின்றன. இந்த நிகழ்ச்சிகள்‌ முழுவதையும்‌ நாம்‌ வாசிக்க வேண்டும்‌ என்றும்‌, 
இவையனைத்துமே ஒரேயொரு வார்த்தைக்குரிய வரையறையை நமக்கு 
அளிக்கும்படிதக்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உணர வேண்டும்‌ 
என்றும்‌ தேவன்‌ விரும்புகிறார்‌. விசுவாசம்‌ என்பதே அந்த வார்த்தையாகும்‌. 
இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலிருந்து பவுல்‌ ஒரேயொரு வசனத்தையே 
முக்கியமாக எடுத்துக்காட்டியிருக்கிறார்‌; ஆபிரகாம்‌ பலிகளின்‌ நடுவே 
இயல்புக்கு அப்பாற்பட்ட அக்கினி ஜூவாலையைக்‌ கண்டபோது, அவன்‌ 
தேவனை விசுவாசித்தான்‌ என்று இந்த நிகழ்ச்சி அறிவிக்கிறது. அவன்‌ 
கர்த்தரில்‌ விசுவாசம்‌ வைக்கவில்லை, அவன்‌ கர்த்தரை விசுவாசித்தான்‌. 
அவனுடைய தேவன்‌ அவனுக்கு ஒன்றைச்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌, 
அவன்‌ தன்னோடு தொடர்புகொண்ட தேவனை விசுவாசித்தான்‌. ஆபிரகாம்‌ 
தம்மை விசுவாசிப்பதை தேவன்‌ கண்டபோது, அவர்‌ ஆபிரகாமின்‌ 
விசுவாசத்தைத்‌ தாம்‌ அவனுக்கு நீதியாக எண்ணுவதாக அறிவித்தார்‌. 











அடிப்படைச்‌ செயல்படுத்துதல்‌ 

இந்த அதிகாரத்தில்‌ ஆபிரகாமின்‌ விசுவாசத்தைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ 
குறிப்பிடும்‌ அடிப்படைச்‌ செயல்படுத்துதல்‌, தேவன்‌ ஆபிரகாம்‌ தம்மை 
விசுவாசிப்பதைக்‌ கண்டபோது, அவர்‌ ஆபிரகாம்‌ நீதிமான்‌ என்று 
அறிவித்தார்‌ என்பதாகும்‌. பவுல்‌ இதைச்‌ செயல்பூர்வமாகப்‌ பொருத்திக்‌ 
காட்டும்போது அவர்‌ தனது நிருபத்தின்‌ முதல்‌ நான்கு அதிகாரங்களிலுள்ள 
சத்தியத்தை எடுத்துக்காட்டிச்‌ செயல்பூர்வமாக்குகிறார்‌. அவர்‌ இந்த 
அதிகாரங்களில்‌ தேவன்‌ கிறிஸ்துவிலும்‌ கிறிஸ்துவின்‌ மூலமாகவும்‌ என்ன 
செய்திருக்கிறார்‌, அதைக்‌ குறித்து நாம்‌ என்ன செய்ய வேண்டுமென்று அவர்‌ 
விரும்புகிறார்‌ என்பதை எழுதியிருக்கிறார்‌. தாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாக நமக்குச்‌ செய்திருப்பதைத்‌ தேவன்‌ நம்மிடம்‌ கூறும்போது நாம்‌ 
அவரை விசுவாசிக்க வேண்டுமென்று அவர்‌ விரும்புகிறார்‌. 


























இயேசுவின்‌ மூலமாக தேவன்‌ நமக்குச்‌ செய்திருப்பதை நாம்‌ கேட்கும்‌ 








போது, எப்படித்தேவனை விசுவாசிக்க வேண்டும்‌ என்று நமக்குக்‌ காட்டு 








வதற்காகப்‌ பவுல்‌ ஆபிரகாமின்‌ வாழ்கையும்‌ வனா அற்பம்‌ பயன்‌ 
படுத்துகிறார்‌. தேவன்‌ ஆபிரகாமைப்‌ பார்த்துப்‌ புன்னகைத்து, “நான்‌ இந்த 
முதியவனுக்கு ஒரு காரியத்தைக்‌ கூறினேன்‌. அவன்‌ என்னை விசுவாசித்தான்‌. 
இது எனக்குப்‌ பிடித்திருக்கிறது! நான்‌ அவனிடம்‌ ஒன்றைக்‌ கூறும்போது, 
அவன்‌ என்னை விசுவாசித்தபடியால்‌ அவன்‌ நீதிமான்‌ என்று நான்‌ அறிவிக்‌ 
கப்போகிறேன்‌'' என்று கூறுவதே பவுல்‌ கூறுவதின்‌ சாராம்சமாகும்‌. 














58 


இந்த நிருபம்‌ நீதிமானாக்கப்படுதலைக்‌ குறித்ததாகும்‌; அதாவது 
தேவன்‌ பாவிகளை நீதிமானாக அறிவிக்கும்‌ அற்புதமாகும்‌. ஆபிரகாமின்‌ 
விசுவாசத்தை எடுத்துக்‌ கூறுவதின்‌ மூலம்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்‌ 
படுதல்‌ என்ற கருத்துப்‌ படிவத்தைப்‌ பவுல்‌ செயல்படுத்திக்‌ காண்பிக்கிறார்‌. 
நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்போது, தேவன்‌ 
நம்மை நீதிமானாக அறிவிப்பார்‌ என்ற நற்செய்தியைக்‌ கேட்கும்போது, 
ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்ததுபோல நாம்‌ அவரை விசுவாசிக்க 
வேண்டும்‌. 














நாம்‌ அப்படிச்‌ செய்யும்போது, ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்து, 
அவர்‌ அதை அவனுக்கு நீதியாக எண்ணும்போது, அவன்‌ கொண்டிருந்த 
அதே விசுவாசத்தை அனுபவித்து அதை வெளிப்படுத்துகிறோம்‌ என்று பவுல்‌ 
எழுதுகிறார்‌. ஆபிரகாம்‌ விசுவாசித்ததுபோல விசுவாசிக்கும்‌ எவரும்‌ 
ஆபிரகாமின்‌ பிள்ளைகளாகிறார்கள்‌. பவுல்‌ இந்த அதிகாரத்தில்‌ அறிவிக்கும்‌ 
நீதிமானாக்கப்படுதல்‌ குறித்த சுவிசேஷத்தை நாம்‌ விசுவாசிக்கும்போது, நாம்‌ 
“ஆவிக்குரிய யூதர்களாகிறோம்‌.'' 











முன்பு தான்‌ தர்சு பட்டணத்துச்‌ சவுலாக இருந்தபோது எப்படிப்பட்‌। 

யூதனாக இருந்தாரோ அதே வகையான யூதர்களுக்குப்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌. 
ஆபிரகாம்‌ விருத்தசேதனம்‌ செய்யப்படுவதற்கு முன்பே தேவன்‌ அவனை 
நீதிமானாக அறிவித்தார்‌ என்று பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. “மேலும்‌, விருத்த 
சேதனமில்லாத காலத்தில்‌ அவன்‌ விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு 
முத்திரையாக விருத்தசேதனமாகிய அடையாளத்தைப்‌ பெற்றான்‌. விருத்த 


சேதனமில்லாதவர்களாய்‌ விசுவாசிக்கிற யாவருக்கும்‌ நீதி எண்ணப்‌ 

















படும்பொருட்டாக அவர்களுக்கு அவன்‌ தகப்பனாயிருக்கும்படிக்கும்‌, 
விருத்தசேதனத்தைப்‌ பெற்றவர்களாய்‌ மாத்திரமல்ல, நம்முடைய 
தகப்பனாகிய ஆபிரகாம்‌ விருத்தசேதனமில்லாத காலத்தில்‌ அடைந்த 
விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில்‌ நடக்கிறவர்களாயுமிருக்கிறவர்களுக்குத்‌ 





தகப்பனாயிருக்கும்படிக்கும்‌, அந்த அடையாளத்தைப்‌ பெற்றான்‌”' (11, 12). 








தேவனுக்கும்‌ ஆபிரகாமுக்கும்‌ நடுவே ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு 
விருத்தசேதனம்‌ முத்திரையாக இருந்தது. என்றாலும்‌, ஞானஸ்நானம்‌ நம்மை 
இரட்சிக்காமல்‌, அது இரட்சிப்புக்காகத்‌ தேவனோடுள்ள விசுவாச உடன்‌ 
படிக்கைக்கான முத்திரையாக இருப்பதுபோல, விருத்தசேதனம்‌ 
ஆபிரகாமுக்கு நீதியைச்‌ சம்பாதித்துக்‌ கொடுக்கவில்லை, அவனுடைய 
சந்ததியாருக்கும்‌ நீதியைச்‌ சம்பாதித்துக்கொடுக்கவில்லை. 

ஆபிரகாமுக்கு அவனுடைய நீதி ''எண்ணப்பட்டது'' என்ற சொல்லின்‌ 
அர்த்தத்தை விளக்கும்போது அவர்‌ இதே கருத்தைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


நீதியானது சம்பாதிக்கப்படவில்லை, ஒரு நாளின்‌ நேர்மையான வேலைக்‌ 





























குரிய சம்பளமாகச்‌ சம்பாதிக்கப்படவில்லை என்பதைக்‌ குறிப்பிடுவதற்‌ 


59 


காகவே இந்தச்‌ சொல்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எதிர்மறையான 
அர்த்தத்தைக்‌ கொண்டிருக்கிறது. இந்த நீதி ஒரு ஈவாகும்‌; ஆபிரகாம்‌ தேவனை 
விசுவாசித்தபடியால்‌ அது அவனுக்கு இலவசமாக அருளப்பட்டது. 








பிறகு, ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ நட்சத்திரங்களைப்‌ போலவும்‌ 
கடற்கரை மணலைப்‌ போலவும்‌ இருப்பார்கள்‌ என்ற தேவனுடைய 
வாக்குத்தத்தங்களுக்கும்‌ , விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுதல்‌ குறித்த 
சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்‌ அனைவரும்‌ ஆபிரகாமின்‌ பிள்ளைகளாக 
இருப்பார்கள்‌ என்ற மகிமையான உண்மைநிலைக்கும்‌ இடையேயுள்ள 

















தொடர்பைப்‌ பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆபிரகாம்‌ விருத்தசேதனம்‌ செய்யப்படு 
வதற்கு முன்பாகவே அவன்‌ திரளான ஜாதிகளுக்குத்‌ தகப்பனாக இருப்பான்‌ 
என்ற வாக்குத்தத்தைப்‌ பெற்றபடியால்‌, அவன்‌ விருத்தசேதனத்தின்‌ 
மூலமாக நீதியைச்‌ சம்பாதித்துக்கொள்ளவில்லை. ஆபிரகாம்‌ தேவனை 
விசுவாசிக்கும்‌, விருத்தசேதனம்‌ பெறாத புறஜாதியாருக்கும்‌ தகப்பனாக 
இருப்பான்‌ என்கிறபடியால்‌ அந்த வாக்குத்தத்தம்‌ அவனுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டது என்று பவுல்‌ விசுவாசிக்கிறார்‌. 








கலாத்தியரோடும்‌ அவர்‌ இதே சத்தியத்தைப்‌ பகிர்ந்துகொள்கிறார்‌ 
(கலா. 3:6-9). பவுல்‌ கூறுவதின்‌ அர்த்தம்‌, ஆபிரகாமுக்கு விசுவாசத்தைக்‌ 
கொடுத்த அதே தேவன்‌, சுவிசேஷத்தை விசுவாசிப்பவர்களுக்கு விசுவாச 
வரத்தைக கொடுக்கிறார்‌ என்பதாகும்‌ (எபே. 2:8, 9; பிலி. 1:29). தமது 
மேசியாவுக்கும்‌ தமது வார்த்தைக்கும்‌ உக்கிராணிகளாக இருக்கும்படி தேவன்‌ 





யூதர்களைத்‌ தெரிந்துகொண்டதுபோல, இன்று அவரை விசுவாசிப்பவர்களை 
தேவன்‌ தமது எழுதப்பட்ட வார்த்தைக்கும்‌, ஜீவனுள்ள வார்த்தையாகிய 
ஜீவிக்கும்‌ இயேசு கிறிஸ்துவுக்கும்‌ உக்கிராணிகளாக இருக்கும்படி 
தெரிந்துகொள்கிறார்‌ (யோவான்‌ 15:16; எபே. 1:4). 








தேவன்‌ எவ்வாறு நம்மைப்‌ போன்ற பாவிகளை நீதிமானாக 
அறிவிக்கிறார்‌ என்பது குறித்த ஏவுதல்‌ பெற்றதும்‌ தர்க்கரீதியானதுமான 
விவாதத்தின்‌ முடிவை -- இந்த நான்கு அதிகாரங்களிலும்‌ நாம்‌ பார்த்த 
சத்தியத்தின்‌ முடிவை -- நாம்‌ ஐந்தாம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ வசனத்தில்‌ 
காண்கிறோம்‌: ''இவ்விதமாக, நாம்‌ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்‌ 
பட்டிருக்கிறபடியால்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ 
தேவனிடத்தில்‌ சமாதானம்‌ பெற்றிருக்கிறோம்‌.”' 











பவுல்‌ அப்போஸ்தலன்‌ போன்ற ஆசரியரின்‌ ஏவுதல்‌ பெற்ற தர்க்கங்‌ 
களை நாம்‌ ஆராயும்போது அதிகாரப்‌ பிரிவுகள்‌ நமது சிந்தனையோட்டத்தைத்‌ 
தடுக்கக்கூடாது என்ற வேதாகம ஆய்வு குறித்த கொள்கையை இது நமக்கு 
நினைவுபடுத்துகிறது. பவுல்‌ அப்போஸ்தலனின்‌ எழுத்துக்களை நாம்‌ 
வாசிக்கும்போது, '“இவ்விதமாக'' என்ற சொல்லை அவர்‌ பயன்படுத்தும்‌ 
ஒவ்வொரு முறையும்‌ அவர்‌ எதைக்‌ குறிக்கிறார்‌ என்பதை நின்று நிதானமாக 


60 


























ஆராய வேண்டும்‌ என்று ஒருவர்‌ கூறியிருக்கிறார்‌. இந்தச்‌ சொல்‌ அவர்‌ 
தர்க்கரீதியாக விவரிக்கும்‌ ஒரு சத்தியத்தின்‌ முக்கியமான படியாகவோ 
அல்லது முடிவுரையாகவோ இருக்கிறது. ஐந்தாம்‌ அதிகாரம்‌ இந்தச்‌ 
சொல்லோடு துவங்குகிறபடியால்‌ அதற்கு முன்பாக அவர்‌ எழுதியிருக்கும்‌ 
இறுதியான காரியத்தை நாம்‌ மறுபடியுமாகத்‌ திருப்பிப்‌ பார்க்க வேண்டும்‌. 











பவுலின்‌ இந்த விவாதம்‌ அல்லது போதனை 1:16 வசனத்தில்‌ அவர்‌ 
தாம்‌ சுவிசேஷத்தைக்‌ குறித்து வெட்கப்படவில்லை என்று கூறுவதிலிருந்து 
துவங்குகிறது. பிறகு அவர்‌ மார்ட்டின்‌ லுத்தரின்‌ சிந்தையில்‌ ஒரு இறையியல்‌ 
புரட்சியை உண்டாக்கி ஐரோப்பாவிலும்‌ உலகெங்கிலும்‌ சீர்திருத்த சபைகளை 
உருவாக்கிய பதினேழாம்‌ வசனத்தை எழுதினார்‌. 











நீதிமானாக்கப்படுதலைக்‌ குறித்த இந்த இறையியல்‌ விவாதத்தை அவர்‌ 
துவங்கியபோது, சுவிசேஷத்தில்‌ இரண்டு காரியங்கள்‌ வெளிப்படுத்தப்‌ 





பட்டிருக்கின்றன என்றும்‌, அவைகளை ரோமாபுரியில்‌ பிரசங்கிக்கத்‌ தான்‌ 
வெட்கப்படவில்லை, மாறாக, ஆர்வம்‌ கொண்டிருப்பதாகவும்‌ அவர்‌ 
அறிவித்தார்‌: தேவனுடைய நீதி மற்றும்‌ அநீதியான அனைத்தின்மீதும்‌ 
தேவனுமை ய கோபம்‌. ஆபகூக்கின்‌ மேன்மையான வார்த்தைகளை -- 
“விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌'' -- மேற்கோளாக எடுத்துக்‌ 


கூறியபிறகு, அவர்‌ இந்த நீதி ''விசுவாசத்திற்கென்று'' வெளிப்படுத்தப்‌ 
பட்டிருப்பதாகக்‌ கூறினார்‌ (ரோமர்‌ 1:17; ஆப. 2:4). 


இந்த நான்கு அதிகாரங்களிலும்‌ படிப்படியாக உருவாக்கி வந்த 
இறையியல்‌ வாசகத்தை வெளிப்படையாகவும்‌ சுருக்கமான வகையிலும்‌ 
அவர்‌ அறிவிக்கிறார்‌: சுவிசேஷத்தில்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ள இந்த நீதி, 
விசுவாசத்தினால்‌ பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும்‌ ஒன்றாகும்‌. '“விசுவாசத்‌ 
தினால்‌ உண்டாகும்‌ தேவநீதி விசுவாசத்திற்கென்று ... வெளிப்படுத்தப்‌ 
படுகிறது'' என்று அவர்‌ எழுதியிருக்கிறார்‌. தனது மற்ற நிருபங்களில்‌ இந்த 
விசுவாசம்‌ தேவனால்‌ நமக்குக்‌ கொடுக்கப்படுகிறது என்று எழுதியிருக்கிறார்‌ 
(எபே. 2:8, 9; பிலி. 1:29). விசுவாசம்‌ தேவனிடமிருந்து வரும்‌ ஒரு வரம்‌ 
என்று பவுல்‌ இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டார்‌ (மத்‌. 13:11-17). 
இந்த வசனத்திலுள்ள விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுதல்‌ குறித்த 
சத்தியமே மார்ட்டின்‌ லுத்தரின்‌ இருதயத்தில்‌ வல்லமையாகப்‌ பேசியது 
என்பதை மறந்துவிடாதீர்கள்‌; ஏனென்றால்‌ சபையின்‌ போதனையைப்‌ 
பின்பற்றி அவரும்‌ நற்கிரியைகளினால்‌ இரட்சிப்பைச்‌ சம்பாதித்துக்கொள்ள 
வீணாக முயற்சிசெய்துவந்தார்‌. நாம்‌ இந்த முதல்‌ நான்கு அதிகாரங்கள்‌ 
முழுவதும்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுதல்‌ என்ற சத்தியத்தைக்‌ 
கருத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. 





















































தேவன்‌ பாவிகளை நீதிமானாக்குவதைப்‌ பற்றிய விரிவான திட்டத்தை 
வைத்திருக்கிறார்‌ என்று பவுல்‌ கூறுவதை நாம்‌ பார்த்தோம்‌. இந்தத்‌ திட்டம்‌ 
61 


கிறிஸ்துவின்‌ சிலுவையையும்‌, அவருடைய உயிர்த்தெழுதலையும்‌, 
தேவனுடைய கிருபையையும்‌, விசுவாசம்‌ மற்றும்‌ விசுவாசத்தை உறுதிப்‌ 
படுத்தும்‌ விசுவாசத்தையும்‌ உள்ளடக்கியதாக இருக்கிறது. என்றாலும்‌, 
ஏவுதல்‌ பெற்ற ஒரு வழக்கறிஞர்‌ நீதிமன்றத்தில்‌ தனது வழக்கை எடுத்துரைப்‌ 
பதுபோல, அவர்‌ நான்காம்‌ அதிகாரத்தில்‌ ஆபிரகாமின்‌ எடுத்துக்காட்டுடன்‌ 
தனது வாதத்துக்கு முத்திரையிடுகிறார்‌. இது மூன்றாம்‌ அதிகாரத்தின்‌ இறுதிச்‌ 
சிந்தனைகளை உறுதிப்படுத்தும்‌ அவருடைய வழிமுறையாகும்‌ -- 
சுவிசேஷத்தில்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ள நீதியைக்‌ கிரியைகளினால்‌ பெற 
முடியாது, விசுவாசத்தினாலேயே பெற முடியும்‌. 











பவுல்‌ வெளிப்படுத்தும்‌ இறுதிக்‌ கருத்து ஐந்தாம்‌ அதிகாரத்தின்‌ துவக்க 
வார்த்தைகளில்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது: “இவ்விதமாக, நாம்‌ 
விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துமூலமாய்‌ தேவனிடத்தில்‌ சமாதானம்‌ பெற்றிருக்‌ 
கிறோம்‌.'' இந்த ஐந்தாம்‌ அதிகாரத்திலுள்ள இரண்டாம்‌ வசனம்‌ அடுத்து வரும்‌ 
நான்கு அதிகாரங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறது. அடுத்த புத்தகத்தில்‌ 


இதன்‌ விளக்கவுரையை வசனம்வசனமாகப்‌ பார்ப்போம்‌. 








தனிப்பட்ட செயல்படுத்துதல்‌ 


தேவன்‌ லுத்தர்‌, அகஸ்டின்‌, வெஸ்லி மற்றும்‌ பலரோடு இந்த 
நிருபத்தின்மூலமாகப்‌ பேசியதுபோல, நீங்கள்‌ சிலுவையில்‌ இயேசுவானவர்‌ 
உங்கள்‌ இரட்சிப்புக்காகச்‌ செய்துமுடித்த கிரியையோடுகூட வேறு எதையும்‌ 
சேர்க்க முடியாது என்ற மகிமையான சத்தியத்தைத்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரா? தாம்‌ யார்‌ என்பதையும்‌, தாம்‌ 
எதைக்‌ குற்றமாகக்‌ கருதுகிறார்‌ என்பதையும்‌, தாம்‌ அறிந்ததையும்‌, தாம்‌ 
செய்ததையும்‌, நீங்கள்‌ செய்ய வேண்டுமென்று விரும்புவதையும்‌ தேவன்‌ 
உங்களுக்கு உணர்த்தியிருக்கிறாரா? 








தேவன்‌ நீதியுள்ளவராக இருக்கிறார்‌. தேவன்‌ அநீதியைக்‌ குற்றந்‌ 
தீர்க்கிறார்‌. நீங்கள்‌ இலட்சக்கணக்கான ஆண்டுகள்‌ முயற்சிசெய்தாலும்‌, 
உங்கள்‌ நற்கிரியைகளின்மூலம்‌ இரட்சிப்பைச்‌ சம்பாதித்துக்கொள்ள முடியாது 
என்பதை அவர்‌ அறிந்திருக்கிறார்‌. எனவேதான்‌ உங்களுக்காகச்‌ சிலுவை 
யில்‌ மரிக்கும்படி தேவன்‌ தமது ஒரேபேறான குமாரனை அனுப்பினார்‌. 
தேவன்‌ பவுலின்‌ ஏவுதல்‌ பெற்ற இந்த நிருபத்தின்‌ மூலமாகத்‌ தாம்‌ 
செய்துள்ளதை உங்களுக்குக்‌ கூறும்போது, நீங்கள்‌ அவரை விசுவாசிக்க 


வேண்டுமென்று விரும்புகிறார்‌. 








அவர்‌ ஆபிரகாமிடம்‌ ஒரு காரியத்தைக்‌ கூறியபோது, அவன்‌ அவரை 
விசுவாசித்தான்‌. எனவே, ஆபிரகாம்‌ நீதிமான்‌ என்று தேவன்‌ அறிவித்தார்‌. 
பவுலின்‌ இந்த நிருபத்தின்‌ முதல்‌ நான்கு அதிகாரங்களில்‌ தேவன்‌ உங்களுக்கு 


62 





ஒரு காரியத்தைக்‌ கூறுகிறார்‌. தேவ ஆட்டுக்குட்டியாகச்‌ சிலுவையில்‌ தம்மைத்‌ 
தாமே உங்களுக்காக ஒப்புக்கொடுத்த இயேசுவின்‌ மரணத்தில்‌ விசுவாசம்‌ 
வைப்பதே அவர்‌ உங்களை நீதிமானாக அறிவிப்பதற்கு ஒரே அடிப்பை 

என்று அவர்‌ கூறுகிறார்‌. தேவன்‌ கூறுவதை நீங்கள்‌ விசுவாசிக்கிறீர்களா? 











இந்தச்‌ சிறு நூலை நான்‌ முடிக்கும்போது, நீங்கள்‌ ஒரு நல்ல நபராக 
இருப்பதின்‌ மூலம்‌ இரட்சிப்பைப்‌ பெற முடியும்‌ என்று நம்புவதை, 
அமெரிக்கக்‌ கடற்கரையிலிருந்து அட்லாண்டிக்‌ மகா சமுத்திரத்தை நீந்திக்‌ 
கடந்து ஐரோப்பாக்‌ கண்டத்தின்‌ கடற்கரையை எட்ட முடியும்‌ என்று 
நினைப்பதோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று கேட்டுக்கொள்கிறேன்‌. 
மோசமான மக்களால்‌ கடற்கரையைக்‌ கடந்து கடலில்கூட கால்‌ வைக்க 

















முடியாது. சராசரியாக நேர்மைகொண்டிருப்பவர்கள்‌ கடலில்‌ இறங்கி ஒருசில 
மீட்டர்‌ தூரம்‌ நீந்த முடியும்‌. மிக நல்ல மக்கள்‌ சிறந்த நீச்சல்‌ வீரர்களைப்‌ போல 
இருப்பார்கள்‌; அவர்களால்‌ ஒரு சில கிலோமீட்டர்‌ தூரம்‌ வரையில்‌ நீந்த 
முடியும்‌. என்றாலும்‌, ஐரோப்பாவைவிட்டு நீண்ட தொலைவில்‌ இருக்கும்‌ 
போதே அவர்கள்‌ தளர்ந்துபோய்‌ நீரில்‌ மூழ்கிவிடுவார்கள்‌. 











நாம்‌ நமது சொந்த நற்கிரியைகளால்‌ நீதிமானாக்கப்பட முடியும்‌ 
என்றால்‌ இயேசுவானவர்‌ சிலுவையில்‌ மரித்தது வீணாயிருக்குமே என்று 
வுல்‌ கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌ (கலா. 2:20, 
21). இயேசுவானவர்‌ இரத்த வியர்வை வழிய ஜெபித்தபோது, '“என்‌ 
தொவே, இந்தப்‌ பாத்திரம்‌ என்னைவிட்டு நீங்கக்‌ கூடுமானால்‌ நீங்கும்படி 
செய்யும்‌; ஆகிலும்‌ என்‌ சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே 
ஆகக்கடவது'' என்று ஜெபித்தார்‌ (மத்‌. 26:39). தம்மைச்‌ சிலுவைக்கு 
அனுப்பாமல்‌ உலகம்‌ இரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழி இருக்குமானால்‌, 
அதைச்‌ செய்யும்படியே அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. 



































ஆனால்‌ பிதாவோ வேறு வழி இல்லை என்றே பதிலளித்தார்‌; அவர்‌ 
தமது குமாரனைச்‌ சிலுவையில்‌ மரிக்கும்படி அனுப்பினார்‌. இப்படியிருக்கும்‌ 
போது நமது நற்கிரியைகளால்‌ நம்மை நாமே இரட்சித்துக்கொள்ள முடியும்‌, 
அவர்‌ தமது குமாரனைச்‌ சிலுவைக்கு அனுப்பியிருக்கத்‌ தேவையில்லை 
என்று அவரிடம்‌ கூறுவதைக்‌ குறித்து நினைக்கக்கூட முடியாது அல்லவா? 





கிரியையினால்‌ இரட்சிக்கப்பட முடியும்‌ என்று நம்புகிறவர்கள்‌ 
குறைந்தது மூன்று கேள்விகளுக்குப்‌ பதில்‌ அளித்தாக வேண்டும்‌: நீங்கள்‌ 
இரட்சிக்கப்படும்படிக்குப்‌ போதுமான நற்கிரியைகளைச்‌ செய்துமுடித்து 


விட்டீர்கள்‌ என்பதை எப்படி அறிவீர்கள்‌? நீங்கள்‌ எப்படி உங்கள்‌ 























இரட்சிப்பைக்‌ குறித்த நிச்சயத்தைப்‌ பெற முடியும்‌? உங்கள்‌ நற்கிரியை 
களினால்‌ உங்களை நீங்களே இரட்சித்துக்கொள்ள முடியும்‌ என்றால்‌ பிறகு 
ஏன்‌ இயேசுவானவர்‌ சிலுவையில்‌ மரித்தார்‌? 


63 


தேவனால்‌ கூறப்பட்டதை ஆபிரகாம்‌ விசுவாசித்தபோது, விசுவாசத்‌ 
தினால்‌ உண்டாகும்‌ நீதியை அவன்‌ பெற்றதுபோல, தேவன்‌ பவுல்‌ 
ரோமருக்கு எழுதிய இந்த நிருபத்தின்‌ முதல்‌ நான்கு அதிகாரங்களில்‌ 
உங்களுக்குக்‌ கூறுவதை நீங்கள்‌ விசுவாசிக்கும்போது தேவன்‌ உங்களை 
நீதிமான்‌ என்று அறிவிப்பார்‌ என்று விசுவாசிக்கிறீர்களா? ரோமாபுரி 
யிலிருந்த முதல்‌ சபைக்குப்‌ பவுல்‌ எழுதிய ஏவுதல்‌ பெற்ற வார்த்தைகளின்‌ 
அதிகாரத்தில்‌, தாம்‌ கூறுவதை நீங்கள்‌ விசுவாசிப்பீர்களானால்‌, உங்களை 
நீதிமானாக அறிவிப்பதாகத்‌ தேவன்‌ கூறியிருக்கிறார்‌. நீங்கள்‌ தேவனை 
விசுவாசித்து, விசுவாசத்தின்மூலம்‌ நீதிமானாக்கப்பட ஆயத்தமாக 
இருக்கிறீர்களா? 

அப்படியானால்‌, இந்த ஜெபத்தை நீங்கள்‌ ஜெபிக்க வேண்டுமென்று 
அழைக்கிறேன்‌. ““அன்பான பரம பிதாவே, நான்‌ ஒரு பாவி என்றும்‌, நான்‌ 
உமது குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை எனது இரட்சகராக 
ஏற்றுக்கொள்கிறேன்‌ என்றும்‌ அறிக்கையிடுகிறேன்‌. எனது பாவங்கள்‌ 
ஒவ்வொன்றும்‌ மன்னிக்கப்படு வதற்கு நான்‌ சிலுவையில்‌ அவருடைய 
மரணத்தின்மீதும்‌ உயிர்த்தெழுதலின்மீதும்‌ முழுமையான நம்பிக்கை 
வைத்திருக்கிறேன்‌. இப்போது நான்‌ என்‌ பாவங்களை விட்டுவிட்டுத்‌ 
திரும்புகிறேன்‌. உம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்த நான்‌ மறுபடியுமாக 
ஒப்புரவாக விரும்புகிறேன்‌. இங்கே இப்போதே இயேசுகிறிஸ்து என்‌ 
ஆண்டவரும்‌ இரட்சகருமாயிருக்கிறார்‌ என்று என்‌ விசுவாசத்தை 
அறிக்கையிடுகிறேன்‌. எந்தவித நிபந்தனையும்‌ இல்லாமல்‌ அவருடைய 
கட்டுப்பாட்டுக்கும்‌, வழிநடத்துதலுக்கும்‌ என்னை ஒப்புக்கொடுக்கிறேன்‌. 
எனது வாழ்க்கைக்காக நீர்‌ எப்போதுமே சித்தம்‌ கொண்டுள்ள பெரிய 
ஒழுங்குக்குள்‌ பொருத்தமான வகையில்‌ என்னைக்‌ கொண்டுவந்தருளும்‌. 
உமது குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்‌ போது எனக்கு 
உதவும்‌. அவரது வல்லமையையும்‌ அதிகாரத்தையும்‌ சார்ந்திருக்கவும்‌, 
அவரை உயர்த்தி, உமது மகிமைக்காக வாழும்படியாகவும்‌ எனக்கு உதவும்‌. 
இந்த மேன்மையான நித்திய இரட்சிப்பை எனக்கு அருளுவதற்காக உமக்கு 
நன்றி. ஆமென்‌.” 










































































நீங்கள்‌ இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருப்பீர்களானால்‌ எனக்கு அதை 
எழுதித்‌ தெரிவியுங்கள்‌. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்துப்‌ 
போதிக்கும்‌ ஒரு உள்ளூர்‌ சபையில்‌ ஈடுபாடு கொள்ளுங்கள்‌. 





நீங்கள்‌ ஏற்கெனவே தேவனை விசுவாசித்து, கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுகிறவராக இருப்பீர்களானால்‌, பவுலைப்போல நற்செய்தியை 
அனைவரோடும்‌ பகிர்ந்துகொண்டு, அவர்களும்‌ நீதிமானாக அறிவிக்கப்‌ 
பட்டு, தேவனோடு நித்திய சமாதானத்தை அனுபவிக்கும்படி செய்ய 
உங்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கிறேன்‌. 








64 


